AN 


EPITOME 


OF 


CEYLON HISTORY 


IN TAMIL 


COMPILED FROM THE BEST AUTHORITIES , 


BY 


A. MOOTOOTAMBY PILLAY . 


SKCONI) EDITION 


இலங்கைச் சரித்தி 

ர சூசனம் . 
0902 


யாழ்ப்பாணத்து மானிப்பாய் 


ஆ . முத்துத்தம்பிப்பிள்ளை 


இயற்பியது . 


ரண்ட | ! / பு . 


JAFFNA , 


PRINTED AT THE " NAVALAR PRESS , JAFFNA . 


1903 . 


! 


LAWTS ! 


A. MOOTOOTAMBY PILLAI. 


OPINIONS ON THIS WORK . 

: 0 : 

From 
R. BRECKENRIDGE ES 2. 

SUB - INSPECTOR OF SCHOOLS . 
The appearance of an Epitome of the History of Ceylon in the 
Tamil Language is very auspicious and quite oportune. Mr. A. 
MOOTOOTAMBY PILLY of Manipay in Jaffna , has made exten 
sive researches into all available ancient and modern works on 
the subject and has summed up genuine information in this 
small compass. The correctness of chronology and history as 
well as the beauty of the style of language in which they are 
clothed , are worthy of commendation . I do not hesitate to re 
commend this book for the use of pupils in our Schools. 

If the author would take some more pains and make the book 
a little more elaborate, it cannot but be counted one among 
modern Tamil Classics . 

R. Breckenridge 
Moolay , 8th Sept. 1883 , 


From 
L. MANUEL ESO . 
SUB - Asst, INSPECTOR OF SCHOULS. 


The History of Ceylon in Tamil by Mr. A. Moutoutamby 
Pillay , Editor of the “ Sathiabhimanie " supplies a want longfelt 
in our Schools . The Compiler is a Scholar of some reputation , 
and a writer of much experience . He has consulted the best 
writers on Ceylon - Tennent, Furguson, Cassie Chetty and Tur 
nour . The work is clear in arrangement; and its style is worthy 
of imitation by our youth . It is thus specially designed for 
schools, and I have much pleasure iu tecoin mending it to stu 
dents in Middle and Training Schools, and Candidates desirous 
of qualifying themselves for Teachers Certificates. 

L. Manuel 
Jaffna, 15th Sept. 1888. 


II 


OPINIONS . 


From 
J. R. ARNOLD ESQ . 
PROF . OF VERNACULAR LITERATURE , 
JAFFNA COLLEGE AND EDITOR , MORNING STAR . 
From a careful and brief perusal and examination of Mr. A. 
Mootootamby Pilly s Epitome of Ceylon History, I am prepared 
to express my opinion that the work is well designed and execu 
ted , and will duly supply the want that is felt and exists in the 
Vernacular schools . The author , it seems , has spared no pains 
to execute the work in such a way as to please the students as 
well as the general readers . The style is neat , simple , command 
ing and animating ; expressions are rich , forcible and enlivening . 
The plan of the work is what it should be - abundance of ma 
terials compressed into a small compass . The size of the work 
is such that the vast majority of the Tamil students can easily 
afford to purchase . To be brief, I am disposed to say that the 
work is in every respect worth the patronage of the Public . 

J. R. Arnold . 
Manipay, 15th Sept. 1883 . 


From 

WM . NEVINS ESQ . 
HEAD MASTER , WES . CENTRAL COLLEGIATE 

INSTITUTICN , JAFFNA . 
The History of a people proposes to give prominently an ac 
count of their thoughts , words and deeds , as they are exhibited 
mainly in public life. The Historian , properly so called , assumes 
and perhaps claims to himself the privileged gift of ascertaining 
as facts the things he has been recording . 

The facts thus recorded deserve the attention and study of the 
rising generation , only when they tend to cultivate upon their 
welfare . 

We have reason to believe that Mr. A. Mootoota mby Pilly had 
these and smilar thoughts in view , in the preparation of his 


OPINIONS 


Lanka Charitira Suchanam , and we recommend the Work to the 
Tamil public . Tamil scholars will certainly find in it valuable 
information closely connected with the ancient Tamils of India 
and Ceylon . 

Wm . Nevins, 
Jaffna, 19th Sept. 1883 . 


From 

J. EVARTS ESQ 
HEAD MASTER, CHUNDICULLY SEMINARY . 
The longfelt want of a history of our island in Tamil is worthily 
supplied by Mr. A. Mootootamby s Epitome of the History of 
Ceylon . As a text book in history for Vernacular Schools , it 
will be found to be a very useful work , containing as it does, 
much information in a little space ; while the simplicity and 
conciseness of the style render it a valuable acquisition to the 
prose literature of our language. 

J. Evarts . 
Alevetty, 25th Sept. 1883 , 


From 
V. FRANCIS THAMBOO ESQ . 
EDITOR, CATHOLIC GUARDIAN . 


I have perused with pleasure the Epitome of Ceylon History 
written for the use of Vernacular Schools by Mr. Mootootamby 
of Manipay, the Editor of the Karical Sathiabhimani, and I am 
happy to state that the work is generally interesting being 
written throughout in an elegant and agreeable style . The 
appendis given at the end will be of great use to students . Mr. 
Mootootamby has on the whole done his work well as it is ad 
mirably adapted to exhibit the whole of the History of Ceylon 
within a short compass . 

V. Francis Thamboo . 
Jaffna Town , 15th Sept. 1883 . 


OPINIONS . 


From 

JAMES H. MARTYN ESQ . 
This little manual on the History of Ceylon by Mr. A. Mootoo 
Amby Pilly of Manipay, sheets of which were sent for my peru 
sal as they issued from the press has special features which can 
not fail to commend themselves to the public generally . There 
is sufficient matter . methodically given to meet the require . 
ments of Tamil Schools . The style of writing is engaging and 
evinces a refined taste combined with considerable freshness 
and vigor. The writer is entitled to the praise of entire freedom 
from prejudice and partiality -- the chief title to public approba . 
tion in the compiler of a historical manual. Altogether I look 
upon the work as n valuable contribution to the School litera , 
ture of the Island which is just forming under the influence of 
the Revised Code. In saying all this I hope I do not commit 
myself to any expression of opinion as to the acceptability of 
the work in the case of denominational schools. 

James H. Martyn . 
Jaffna, 18th Sept. 1883 . 


From 
E. SPAULDING ESQ . 
LATE TEACHER , BATTICOTTA HIGH SCHOOL . 
I have carefully read the Epitome of the Tamil History of 
Ceylon by Mr. A. Mootootamby Pilly and am of opinion that 
the work contains in a small compass much valuable and useful 
information and is characterised throughout with the highest 
graces of brevity, purity and simplicity of style . The author 
has certainly conferred a lasting benefit upon the youth of the 
country by supplying a long - felt desideratum and such as desire 
to gain a knowledge of the history of the Island will do well to 
possess the compendium . 

E. Spaulding 
Manipay, 18th Sept. 1883. 


சிறப்புப்பாயிரம் . 


உபவித்தியாபரீக்ஷகராகிய 
பிறெக்கெனிறிச்சு அவர்கள் 

இயற்றியது . 


பங்கப் பழனஞ் செறிதரு மானைப் பழம்பதி வாழ் 
துங்க னறுமுகன் சேய்முத்துத் தம்பிநற் றோன்றறந்த 
லங்கைச் சரித்திர சூசனந் தன்னைப் புகழ்ந்திசைத்த 
றங்கக் குடத்தினிற் பொறபொட்டிடுத றனக்கிணையே . 


யாழ்ப்பாணத்து நல்லூர் 
நாவலரவர்கள் மருகரும் மாணாக்கரும் 

வித்துவசிரோமணி புமாகிய 
ச , பொன்னம்பலப்பிள்ளையவர்கள் 


இயற்றியது . 


ரூறு மானிப் பதியன் செழுந்தமி ழின்னியலா 
லேரூறு மாறு முகவள்ள லீன்றமுத் துத்தம்பிதான் 
பாரூறு லங்கைச் சரித்திர சூசனம் பன்னினனா 
கூரூறு சொற்புல வோர்கட முள்ளங் குளிர்ந்திடவே . 


* 


சைவ உதயபானு பத்திராதிபராகிய 

திருநெலவேலி 
க வேலுப்பிள்ளையவர்கள் 


இயற்றியது . 
நீரிலங்கைக் கடல்புடைசூழுல மெக்கு 

நேமியுருட்டிடுநெறியி னிகரிலாத 
போரிலங்கைப் படைகடவு மாங்கிலேயர் 
புறந்தருபா டையிற்பெரிதும் பொதிந்த மெய்ம்மைச் 


சிறப்புப்பாயிரம். 


திரிலங்கைச் சரித்திரசூ சனத்தை யாருந் 

தெரியும் வகை செந்த விழிற் செய்தான் மானிப் 
பேரிலங்கைப் பதிவாசன் முத்துத் தம்பிப் 
பெயரினறு முகன்றருபே ரறிஞ னம்மா . 


சுன்னாகம் 
அ . குமாரசுவாமிப்பிள்ளையவர்கள் 

இ.பற்றியது . 


சொன்னயமும் பொருணயமுமினிதென்று தொல்லறிஞர் 

தொகைகொண் டாடத் 
தென்னிலங்கைச் சரித்திரசூ சனமொன்று வரைந்தச்சிற் 

றிகழச் செய்தான் 
பொன்னமரு மானிநக ராறமுக வேளருளும் 

புதல்வன் சீர்த்தி 
மன்னுதமிழிங்கிலிசு வல்லமுத்துத் தம்பியெனும் 
வள்ளன் மாதோ . 


நூலாசிரியாக்கு ஆசிரியரும் 
கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூல் 

தமிழ்ப்பண்டி தருமாகிய 
பூ.முருகேசபிள்ளையவர்கள் 

இயற் பியது . 
திருத்சகுபல் வளங்களுக்கோ ரிடமே யாகித் 

திகழிலங்கா புரிமருவுஞ் சிறப்பு மிக்க 
சரித்திரசூ சனமதனை யழகு சேர்ந்து 

தமிழ்மொழியாற் கற்பவர்கள் தமக்கு வாய்ப்பத் 
திருத்தமுடன் வரைந்தபிர கடனஞ் செய்தான் 

செயவாறு முகக்குரிசில் செல்வன் கல்வி 
விருத்திரெயுங் கவிஞர் குல திலகன் மேன்மை 
விளங்கியழுத் துத்தம்பி வித்து வானே . 


சிறப்புப் பாயிரம் . 


தெல்லிப்பளைப் போதனாசக்திவித்தியாசாலைப் 

பிரதம உபாத்தியாயராகிய 
எஸ் . எஸ் . ஜெரிமையா அவர்கள் 

இயற்றியது . 
சிறப்புய ரிலங்கைச் சரித்திரப் பரப்பிற் 

றிறம்பெற மூழ்கியாய்க் தெடுத்த 
அறப்பெரு மாணி முத்தென வான்ற 

வணிகொண்மா சரிதகூ டத்துத் 
திறப்பென முத்துத் தம்பிகற் றமிழாற் 

றிகழுமிச் சரித் ரசூ சனத்தை 
வறப்பினன் மழைபோன் மாணவர்க் களித்த 
மாண்செயல் வழுத்துதற் கெளிதோ . 


கத்தோலிக்கபாதுகாவல பத்திரா திபராகிய 
வி . எவ் . தம்பு அவர்கள் 

இயற்றியது . 
சீரிலங்கைத் திகழ்நற் சரிதையை 
யேரிலங்கு மினிய தமிழினா 
னாரிலக்கு நறுந்தொடை சேர்த்தெனப் 
பாரிலங்க வரைந்தனன் பண்பினால் . 
அம்புவிக்க ணருங்கலை வல்லுநன் 
றும்பிவாழுந் தியறொடை மார்பினன் 
இம்பராரு மெழில்செய் புகழ்முத்துத் 
தம்பிமானைத் தடம்பதி யண்ணலே . 


முகவுரை. 


வுலகத்திலே யாவரும் தத்தந் தேசசரித்திரங்களை யுணர்ந்து , 

ஆதமது முன்னோர் விலையையும் செயலையும் நாகரிகத்தையும் 
ஒருபால் நோக்கித் , தமது நிலையையும் செயலையும் நாகரிகத்தையும் மற் 
சொருபால் சோக்குதல் அத்தியாவசியகமாம் . நோக்குமிடத்துத் தமது 
நிலை தாழ்ந்ததாயின் உயருதற்கும் , உயர்ந்த தாயின் மேன்மேல் உயருதற் 
கும் மனம் அவாவும் . இங்கன முணர்ந்துநோக்கிய தேசத்தோரே பூமுக 
த்திலே உயர்ந்துள்ளாரென்பது பிரத்தியக்ஷம் . ஆதலால் யாவரும் தத் 
தம் தேசசரித்திரத்தை ஆராய்தலையும் தம்மக்களுக்குக் கற்பித்தலையும் 
மாராக் கடனாகக் கொள்ளுதல்வேண்டும் , 

இந்நூலின் முதற்பதிப்பு இருபது வருஷத்துக்கு முன்னே பிரகட 
னஞ்செய்யப்பட்டது . அஃது அரசினராலும் , சைவர் கத்தோலிக்கர் புறோ 
டெஸ்டாண்டர் என்னும் முச்சமயிகளாலும் சன்மானிக்கப்பட்டுச் சர்வாங் 
கோரமாக , அப்பதிப்புப் பிரதிகளெல்லாம் எஞ்சாமல் விரைந்து செலவா 
யின . நெடுநாள் இப்புஸ்தகம் அகப்படாது வருந்திய உபாத்தியாயர்கள் 
பலர் பன்முறை செய்த வேண்டுகோள் நோக்கி இரண்டாம்பதிப்பு வெளி 
யிடப்படுவதாயிற்று, 


இந்நூலிலே 1883 ன் பின்னர் வந்த தேசாதிபதிகள் சரித்திரமும் 
புதிதாகச் சேர்த்துச் சில திருத்தங்களும் ஆங்காங்குஞ் செய்யப்பட்டன. 


இங்கனம் , 


யாழ்ப்பாணம் 
நாவலர் கோட்டம் 
1903 நவம்பர் 


ஆ . முத்துத்தம்பிப்பிள்ளை , 


கடவுள் துணை . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


லங்கைத்தீவானது * ஆசியகண்டத்தைச் சேர்ந்ததாய் 
இந்து சமுத்திரத்திலே இந்தியாவையடுத்து , அதன் 

தென் கீழ்த்திசையிலேயுள்ளது . இதனை ஆரியர் “ லங் 
க ” என்றும் , மகதநாட்டார் “ தாமிரவருணி ” என்றும் , திரா 
விடநாட்டார் “சிங்களத்தீவு ” என்றும் , சிங்களர் “ இலங்கவி ” 
என்றும் , அராபியர் சீரந்தீப் " என்றும் , சீனர் சைசத்து " 
என்றும் , கிரேக்கர் தா பிரபனி " என்றும் , தற்கால ஐரோப்பியர் 
சீலோம் " என்றும் வழங்குவர் . 

(" இலங்கா " என வந்தது அத்தீவின் சிறப்புப்பற்றி யென்பர் . " தாமி 
ரவருணி " என வந்தது செம்மண் செறிவால் . " சீரந்தீப் " என்பது வட 
மொழியாகிய " சிம்ஹளத்துவீபம் " என்பதன் சிதைவு . " தாபிரபனி " என் 
பது " தாமிரவருணி " என்பதன் திரிபுபோலும். " சைத்து " என்பது , சேது 
ததீவு எனவு மோர் பெயர் இலங்கைக்குணமையால் அதன் சிதைவாதல 
கூடும் ; அன்றேல் , சினபாஷையில் சிவந்த பூமியென்னும் பொருளது . 
சீலோம் " என்பது வடமொழித தற்சமமாகிய " சிமஹாம் ” என்பதன் 
சிதைவு . சிங்களத்தீவு - பட்டைத்தீவு , பட்டை - கறுவாப்பட்டை . 

இவ் வபிதானங்களேயன்றி வேறுபிறராற் கொடுக்கப்பட்ட 
நாமகரணங்களும் பிறவுண்டு . 

ஆசிய " என்னும் ஆங்கிலேயமொழி சமஸ்கிருதமாகிய " உஷா 
என்னும் மொழியின் சிதைவு . உஷா = விடியற்காலம் . உஷாகண்டம் - சூ 
ரியன் உதயஞசெய்யுங் கண்டம் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இத்தீவின் சிறப்பைக் கூறுங்கால் , தெய்வப்புலமைத் திருவள் 
ளுவநாயனார் , நாட்டிற் கிலக்கணங்கூறப் புகுந்தபோது இந்நாட்டை 
யே இலக்கியமாகக்கொண்டு, 

" இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 
வல்லரணு நாட்டிற் குறுப்பு . " 

எனக் கூறினரென்று சொன்னாலும் தோஷ 
முறாது . அரிய பெரிய ஏரிகள் ஆறுகள் முதலிய சலாதாரங்களும் 
குறையாத மழை வீழ்வும் உடைமையால் நீர்வளமும் , செந்நெற்ப 
யிர்கள் கரும்பு போலோங்கி வளருதலால் நிலவளமும் , உயர்ந்து செ 
ழித்த மலைக்குலங்களால் மலைவளமும் , ஆகரங்களிற் படுவனவாகிய 
மாணிக்கம் , வச்சிரம் , நீலமணி யென்னு மிரத்தினங்களின் மிகுதி 
யும் , கடல்படு திரவியங்களாகிய சங்கு , முத்து முதலிய பொருள்க 
னின் குப்பையும் , மா , பலா , சந்தனம் , சண்பகம் , கருங்காலி, பாதிரி , 
தென்னை , கமுகு , பனை முதலிய திவ்விய விருக்ஷங்களும் , வெயில் 
தெரியா தோங்கி வானள வி யடர்ந் திடம்பரந்த சோலைகளெங்கும் 
யானை , மான் , மரை , மேதி , பசு , மயில் முதலிய விலங்குகளின் கூட் 
டங்களும் , திணைகள் தோறும் அவ்வம்மாந்தரும் , நகரிகள் தோறும் 
பிராமணர் வைசியர் முதலியோரும் , அவருட் கல்வியால் நிறைந்த 
சான்றோரும் பண்டைக்காலமுதல் வசிக்கும் பெற்றியும் , ஐரோப் 
பியர் கணிதப்படி 3000 வருடங்களுக்கு முன்னரிருந் தாசாண்ட 
அரசர் செய்தியையும் , அக்காலத்தில் இந்நாட்டுச் சீரினையும் , உல 
கத்திலுள்ள இதிகாசங்களுள் அதி புராதனமுடைய தெனப்படும் 
இராமாயணமே யொருவாறு கூறலால் மறுக்கப்படாத பழமையும் , 
ஆரிய மதநூற்படி தலவிசேடத்தோடு புண்ணிய தீர்த்தங்களும் , 
மலையரண் மதிலரண் முதலியவற்றால் சூழ்ந்து சிறந்த நகரங்களும் , 
தற்காலத்தில் எந்நாட்டினுஞ் சிறந்து விளங்கும் பிரித்தானிய தீவு 
தானும் பெறாத எண்ணில் - இதிகாசங்களைப் பெற்றுள்ள பெரும் 
பெற்றிமையும் ஆகிய இவை முதலியவெல்லாம் உண்மையால் , இலங் 
கைத்தீவிற்கு , அதன் மகா சிறப்பளவிலும் அதிப் பிரதாபத்தள 
விலும் எக்காட்டை எத்தீவை இணையென நிறுத்தலாமோ ? அதற் 
கிணை வேறில்லையென்க . 


وساد 


இலக்கைச் சரித்திர சூசனம் . 


இத்தீவின் பூருவக்குடிகள் இயக்கர் , நாகர் என்போர் . தற்கா 
லத்துக்குடிகள் பரதேசிகளாகிய ஆங்கிலேயர் முதலியோரும் , சுதே 
சிகளாகிய சிங்களர், தமிழர் , சோனகர் என்போருமாம் . சுதேச 
பாஷை தமிழும் சிங்களமும் . மதம் சைவம் , பௌத்தம் , இஸ்லாம் , 
கிறிஸ்தம் என்பவை . 


(இங்கு வசிக்கும் சோனகர் பரம்பரைச் சோனகரல்லர் . இவர்கள் ,, 
அராபியர் இலங்கையில் வர்த்தகஞ் செய்தகாலத்தில் , அவர் சகாயம் பெற்று 
வர்த்தகத்தில் விருத்தி பெறும் பொருட்டு அவர் மதம் புகுந்த மலையாள நா 
ட்டுச் சூத்திரர் பரம்பரையில் வந்தோரெனப்படுவர் .) 

ஆதிகாலத்திலே, ஆதிசேடனுக்கும் வாயுபகவானுக்கும் உண் 
டான யுத்தத்தால் மகா மேருகிரியினது ஆயிரத்தெட்டுச் சிகரங்க 
ளுள் ஒன்று முரிந்து தெறித்துத் தென் சமுத்திரத்தில் விழுந்து 
இலங்கையாகிய தீவாயிற்றென்று கூறும் இராமாயணம் . இது , ஆதி 
யிலே இந்தியாவும் இலங்கையும் ஏககாடாயிருந்து , பின் பூகம்பத் 
தால் கூறுபாடுற்று வேறு நாடாயிற்றென்பதை வெளியிடத்துணி 
ந்த வருணனையேயாமென்க . 


இத்தீவு முன்னே எழு நூறு காதவழி யுள்ள தாயிருந்து , பின் , 
இராவணன் கோட்டை யுள்பட இருநூற்று முப்பது காதவழியூரைக் 
* கடல்பொங்கியழித்தமையால் குறுகிற்றென்று கூறுவர் . இதற்கு 
ப்பின்னும் காலாந்தரங்களில் கடல் பொங்கிப் பொங்கி அநேகவூர் 
களை ஆழ்த்திற்றென்று கூறவும் இடமுண்டு, 
இப்போது 

லங்கை நீளத்தால் 270 மைலும் , அகலத்தால் 
140 மைலும் , பரிணாமத்தால் 760 மைலும் , விஸ்தீரணத்தால் 25000 
சதுரமைலுமுடையது . 


* இப்போது இலங்கைக்குத் தெற்கே சமுத்திரத்திலே இரண்டாயா 
மைல் தூரக்காறும் ஆங்காங்கும் கணங்களாகக் கிடக்கும் தீவுகளெல்லாம் 
( Polynesia ) பூர்வம் ஒருகாலத்து நிகழ்ந்த மகாபூகம்பத்தால் தகர்ந்து பின் 
னங்களாகிய இலங்கையினது கூறுகளென்றும் , ஜனசஞ்சாரமில்லாத 
சிலதீவுகளிலே ஆரியத்த சம்பந்தமான சிலவிக்கிரகங்கள் உளவென்றும் 
ஐரோப்பிய பண்டிதர் சிலர் சாதிப்பர் . (Vide S. D. Vol. II .) 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இத் தீவைப்பற்றிய சரித்திரம் முறையே பூர்வகாலம் , விஜய 
லமிசகாலம் , பறங்கிக்காரர்காலம் , ஒல்லாந்தர்காலம் , ஆங்கிலேயர்கா 
மென ஐந்து கால சரித்திரங்களாக வகுக்கப்படத்தக்கது : - 


1. பூர்வகாலம் . 


இலங்கையின் பூர்வகாலசரித்திரம் ஒழுகிய நடையும் விழுமிய 
விடயமும் பொருந்தியதன்று . இராமாயணத்திலுள்ள படி , ஆதியிவே இல 
ங்கையில் இராவணனென்றோர் இராக்ஷசன் , எண்டிசையிலுளளோரும் 
தன்பெயர் கேட்டு நைந்து நடுங்கி யஞ்சுமாறு உத்தண்ட கம்பீரனாயிருந் 
தரசியற்றினான் . அக் காலத்திலே இந்தியாவிலே அயோத்தியாபுரியிலி 
ருந்து செங்கோல் செலுத்திவந்த தசரதச்சச்கிரவர்த்தியுடைய குமாரன் 
இராமன் என்போன் , சீதையைப் பாணிக்கிரகணம் பண்ணியபின் , குடும் 
பத்திலே கலகமுண்டாக , அக் கலகத்தால் சீதையுடன் வனவாசியாயிருக 
கும்படி நேர்ந்திட , இலங்காபதியாகிய இராவணன் அக்காட்டிற்குச் சென்று 
சீதையைத் திருடிக்கொண்டு போயினான் . அதுகண்ட இராமன் * வாநர 
வீரரைத் துணைக்கொண்டு இலங்காபுரியை வளைந்து , இராவணனையுமவன் 
கிளைகளையும் கொன்று சீதையைச் சிறைமீட்டான் . $ இது நிகழ்ந்தது 
ஏறக்குறைய 3000 வருடங்களுக்கு முன்னரென்பர் ஒருசா ஐரோப்பியர் , 

வனுக்குப் பின் , அவன் தம்பி விபீஷணன முதலியோரிருந் தர 
சாண்டார் . அவர்கள் அரசியல் ஒருதுறைப்பட்டதன்று , அவர்களுடைய 
தலை நகரம் இலங்காபுரி . இது மட்டக்களப்பு நாட்டிலேயுள்ள திருக்கோ 
யிலுக்குநேரே கடலுள் அமிழ்த்திக் கிடக்கின்றது என்பர் . 


வாநரரென்றது - வனசரரைப்போலும் . காப்பிரிகளிலும் குரூப 
களாகிய ஒரு ஜாதி வேடர் இன்றும் விந்தியபர்வதச் சார்பிலுளர் . வாநர 
ரென்னுஞ்சொல் வடமொழி . அதன்பொருள் ஒருவாறு நரரை யொத்த 
வர் என்பது . 

* இராமன் பிறந்தது இந்றைக்கு 12,569,016 வருஷக்களுக்கு முன் 
எரென்று கூறும் Palagonda chronicle of Events என்னும் நூலும் 
விஜயாகர பஞ்சாங்கமும் . எனவே ஆரியர் இது நிகழ்ந்தது ஒரு கோடியே 
இருபத்தைந்திலவத்து அறுபத்தொன்பதினாயிரம் வருஷக்களுக்கு முன் 


பூர்வகாலம் . 


சிங்களருடைய காலத்துக்கு முன் இலங்கை , இயக்கராலும் , நாக 
ராலும் குடிகொள்ளப்பட்டிருந்தது . இயக்கர் என்று சிங்களர் கூறுவது 
இராக்ஷசரைப்போலும் . அக்காலத்தில் ஆதிபுத்தர் இலங்கைக்கு மூன்று 
முறை வந்தாரென்றும் , முதல்முறையில் ஆகாயமார்க்கமாய்ப் பறந்துவந்து 
விந்தனையிலே இயக்கருடைய சபாஸ்தானமாகிய மகாநக நந்தாவனத்தில் 
இறக்கினாரென்றும் , இரண்டாமுறை வந்தபோது கொழும்புக்குச் சமீபத் 
தேயுள்ள கழனியாநாட்டுக்கு அதிபதியாயிருந்த நாகராஜனைப் பௌத்த 
னாக்கி மீண்டாரென்றும் , மூன்றாம் முறை வந்தபோது திருவடிமலையில் 
தமது பாதமுத்திரையைவைத்துப் போயினாரென்றும் சொல்லுவர் . மகி 
யங்கனாவை 

வையென்று முன்னாளில் சொல்லப்பட்ட அவ் விந்தனைநகர் நெடு 
ங்காலமாக இலங்கையிலுள்ள அதி முக்கியஸ்தலங்களு ளொன்றாயிருந் 
தது . இப்புத்தர் ஏழாம் பௌத்தாவதாரியாகிய கௌதம புத்தர். 


இயக்கரும் நாகரும் தற்காலத்துச் சிங்களரையும் தமிழரையும் போ 
ன்று இரு வேறு சாதியினராயிருந்திருக்கலாமென்றன்றி , அவா இன்னசா 
தியினர் , இன்னபாஷையாளர் என்று துணிதற் கிடமில்லை . இனிச்சிங்கள 
ரும் தமிழரும் யாரோவெனில் - இந்தியாவிலுள்ள பாஷைகளெல்லாம் 
சமஸ்கிருதம் திராவிடம் என்னு மிருபாஷைகளுள்ளு மடங்குமாகையால் , 
சிங்கள பாஷைக்கும் மூலபாஷை சமஸ்கிருதமாகும் . ஆகவே அப் பாஷை 
க்காரராகிய சிங்களர் சமஸ்கிருதம் வழங்கிவந்த நாடாகிய வட இந்தியாவி 
னின்றும் இலங்கையிலே குடியேறினவர் எனவும் , தமிழர் தமிழ்நாடாகிய 
தென் இந்தியாவினின்றும் குடியேறினவர் எனவும் அனுமானிக்கப்படுவா . 
அன்றியும் , முன் ஓர் காலத்தில் கடல் வற்றுநாட்களில் இந்தியாவிலிருந்து 
இலங்கைக்கு எளிதில் நடந்துவரக் கூடியதாயு மிருந்தமையால் , அது சாத 
தியமே . இயக்கரும் நாகரும் பைசாச சர்ப்ப வழிபாடுகளுடையோர். அது 
பற்றியே பைசாசு சர்ப்பம் என்று முறையே அர்த்தங்கொள்ளும் இயக்கர் 
நாகர் என்னும் பெயர்கள் அவர்க்காயின . அன்றியும் இயக்கர் விகாரரூபி 
களாயும் , நாகர் கீழ்ச்சுரங்கங்களில் வசித்தவராயுமிருந்ததுபற்றி இழிவுரை 
யாய் அப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருத்தலுங் கூடுமென் றெண்ணற் கிட 
முண்டு , அது விற்க , இவ்வியக்கர் நாகர்களுடைய இராச்சிய சரித்திரம் 
அபூரணமாய்ப்போந்த ஆதாரமின்றி இருத்தலால் அதனை இவ்வளவில் 
விறுத்தி , சிங்கள அரசர் சரித்திரத்தையே இங்கு சொல்லாம் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


II . விஜயவமிசகாலம் . 


க . அதிகாரம் . 
( விஜயராஜன் வந்தது முதல் ; 
முத்தசிவராஜன் ஆண்டது பரியதம் .) 
ச் சரித்திரத்தைச் செவ்வொழுக்காய் நடத்தி முடிக்க வேண்டி 
இலங்கைக்கு ( Wijayo) விஜயராஜன் வந்தமையை , 

சம்பவமாகக் 
கொண்டு சொல்லுவாம் . 

இவ்வரசனுடைய பிறப்பை ஆராயுமிடத்து , தந்தைவழி , வங்கநாட்டு 
அரசகுலமென்றும் , தாய்வழி , கலிங்கநாட்டு அரச பத்தினிவமிசமென்றும் 
தெரியவருகின்றது . இவனுமை 

வனுடைய மூதாயானவள் , இழிகுலத்தவனாகிய 
சிங்கனென்பவனை வியபிசாரமார்க்கமாய்க் கூடிச் சிங்கவாகு என்பவனைப் 
பெற்றாள் . ( Singhabahu ) சிங்கவாகு இவ், விஜயராஜனைப் பெற்றான . 
இவ்வுண்மையை அறியாதார் உள்ள படியே சிங்கத்தையணைந்து பெற்றாள் 
என்பர் . 

* சிங்கவாகு என்பவன் , மகத தேயத்திலேயுள்ள லாலாநாட்டைக் 
கட்டிக்கொண்டு , அதற்கு அரசனாகிச்சிங்கபுரமென்னு நகரத்திலிருந்தர 
சு செய்து வருகையில் , அவனுடைய மூத்த குமாரனாகிய விஜயராஜன் , 
துன்மார்க்கனும் தன்போலிய துஷ்டர் பலரைச் சேர்த்துக்கொண்டு சன 
ங்களுக்குத் துன்பஞ்செய்பவனுமா யிருந்தான் . அதனால் ஜனங்கள் சிங்க 
வாகுவினிடத்திலே போய் முறையிட , சிங்கவாகு உடனே விஜயராஜசனை 
700 மெய்காப்பாளருடன் , கடல் தாண்டி யப்புறம் போய்ப் பிழைக்கும்படி 
அனுப்பிவிட்டான் . விஜயராஜனும் அவ்வாறே புறப்பட்டு இந்தியாக்கரை 
யிலேயே வேறோர் இடத்தையடைய முயன்றும் , வாய்க்காமையால் , ஈற் 
றில் இலங்கையை நாடிச் சென்று புத்தளத்துக்குச் சமீபத்தேயுள்ள தம் 
பபண்ணையென்னு மிடத்தை யடைந்தான் . 

சிங்கள சரித்திரகாரர் தமது நாட்டுக்குப் பெரியதொரு விசேஷங்க 
ற்பிக்கு நோக்கமாய் , இச்சம்பவ நிகழ்ச்சிக்குக் காலவரையறை கூறவே 


* சிங்கவாகு வமிசத்தாரால் ஆளப்பட்டமையின் இலங்கைக்குச் சிம் 
ஹளத்துவீபம் என்னும் பெயர் நிலைத்ததென்பர் சிலர் . அது பொருந்தாது . 
சமஸ்கிருதத்திலே சிம்ஹளம் என்பதன் பொருள் பட்டையாதலின் சிங் 
களத்தீவு என்பது பட்டைத்தீவு எனப் பொருள்படும் . அந்நாட்டிற் கறு 
வாப்பட்டை விசேஷமாக உற்பத்தியாதலின் அப்பெயர் பெற்றதென்க . 


விஜபவமிசகாலம் . 


ண்டி , கிறிஸ்து பிறக்க 543 வருஷங்களுக்கு முன் , புத்தர் இறந்த அற்றை 
ஞான்றே விஜயன் இலங்கை சேர்ந்தான் என்பர் . இதனை நம்புதற்குப் 
போந்த ஆதாரமில்லையென்பது பின்னால் உணர்த்தப்படும் . 


இப்பால் , விஜயராஜன் , இலங்கையிலிருந்த பிரதானி ஒருவனுடைய 
புத்திரியாகிய குவேனி யென்பவளை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்னர் , 
முழுநாட்டையும் தனதாணைக்குளாக்க முயன்றான் . அதற்கு அவன் பத் 
தினியு முடன் பட்டவளாகிச் சமயம் பார்த்திருக்கும்நாளில் , அவளுடைய 
செல்வாக்குக் காரணமாக , ஒரு சிரேஷ்ட பிரதானி , தன் கல்யாணத்துக்கு 
இவர்களை யழைக்கவும் இவர்கள் விருந்தினராக அங்கு போகவும் நேர்ந்தது . 
அங்கே குவேனி தன் பரிவாரத்தாருக்கு ஒரு சமிக்கைகாட்ட , அவர்களு 
முடனே ஐயமற்றிருந்த சிரேஷ்ட பிரதானி முதலியோர் மேல் விழுந்து 
சர்வ சங்கா ரஞ்செய்தார்கள் . இவ்வாற்றால் இலங்கை முழுமையும் விஜய 
ராஜனுடைய ஆணையின்கீழாயிற்று . 


ஆயினும் , என்னை ! துரோகச்செயலுடைய குவேனி செய்த தீமை 
யெல்லா மீற்றில் அவள் தலைக்கே ஆயின . விஜயராஜன் தனது ராஜமக 
த்துவத்துக்கு விருப்பமுடையவனாகித் தனக் கிணையெனத்தகும் ஒருபாரி 
யைத்தேட முயன்று , பாண்டியனிடத்துக்கு ஒரு தூதனை அனுப்பி , அவன் 
மகளைத் தனக்கு மணமுடித்துத் தரும்படி கேட்பித்தான் . அதற்கு அவனு 
மியைந்து தன் மகளை அநேக தோழியருடனும் , பரிவாரங்களுடனும் அனு 
ப்பினான் . அவள் வந்து சேர்ந்த மாத்திரத்தில் , குவேனியையும் அவள்வ 
யிற்றில் தனக்குப்பிறந்த இருபிள்ளைகளையும் அப்புறப்படுத்தினான் . அவ் 
வாறு தள்ளிவிடப்பட்ட குவேனி , தன் புத்திர புத்திரிகளோடு இயக்கரு 
டைய இலங்காபுரியை நோக்கி அலைந்துலைந்து காடு மலை தாண்டிச் செல்லு 
கையில் அவளை அவள் தீச்செயலாலறிந்த ஒருகுடியானவனகண்டு கொலை 
செய்தான் . மற்றப் பிள்ளைகளிருவரும் , அகப்படாது காட்டுக் கோடினார் 
கள் . அவர்களுடைய சந்ததியாரே தற்காலத்து இலங்கையிலுள்ள வே 
டர் , எனக் கன்ன பரம்பரையாய்க் கூறுவர் சிலா . 


இஃதிங்ஙனமாக , அங்கே விஜயராஜன் தான் வந்திறங்கிய நாட்டிலே 
யே தனக்குப் பின்வரும் அரசருக்கும் உபயோக மாகுமென்னு நோக்கத் 
தோடு போலும் , தமனாவென்னு மொரு பட்டணத்தையுண்டாக்கித தன 
ககு இராஜதானியாக வைத்துக்கொண்டான் . ஆயினும் அவனுக்குப் பின் 
வந்த அரசர் பற்பல விடங்களிலும் வந்து குடிகொண்டமையால் அவன் 
எண்ணம் பயன்படவில்லை . 


அ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


விஜயராஜன் , தானிறக்கச் சிறிது காலத்துக்கு முன்னே , தன் தம்பி 
க்கு ஓர் ஓலை அனுப்பி , அவனைவந்து அரசுரிமையைக் கையேற்கும்படி 
கேட்டான் . அதற்கிடையில் , சிங்கபாகு இறந்து போக , அவ் வரசுரிமை 
அவன் இரண்டாங் குமாரனும் விஜயராஜனுக்குத் தம்பியுமாகிய சமித்து 
வுக்காயிற்று . சமித்துவும் , இலங்கா அரசாட்சியைத் தன் குடும்பத்துக் 
குள் வைத்துக்கொள்ள வேண்டுமென்னு மாசையால் தன் கடைக் குமார 
னாகிய பந்து வாசனை அனுப்பினான் . 

( Panduwasa ) பந்துவாசன் வராமுன்னே விஜயராஜன் இறக்க , 
சிரேஷ்ட மந்திரியாகிய ( Upatissa) உபத்தீசன் இராஜாவாகித் தன்பெ 
யரால் ஒரு நகரத்தை நவமாய்ச் சமைத்துத் தனக்கு இராஜதானியாக்கி 
க்கொண்டான் . அப்படி அவன் செய்தபோதிலும் , ஒருவருடங் கழித்துப் 
பந்துவாசன் வந்தவுடன் சிறிதும் முரணாது இராஜா திகாரத்தை அவனு 
ககே கொடுத்தான் . 

பந்துவாசனும் விஜய ராஜனைப்போல , இந்தியாவினின்றும் தனக் 
கொரு மனைவியைச் சம்பாதித்துக்கொள்ள வகைதேடினான் . அவ்வாறே 
அவனுக்கு ஓர் பாரி கிடைத்தாலும் , அவன் அவளைத் தன்பட்டத்து மனை 
வியாக்கினான் . அவளோடுவந்த அவள் சகோதரர் ஆறு பேரும் ஆறு குறு 
நில ராஜதானிகள் கட்டி . அவற்றுட் சிலவற்றைச் சுயா திபத்திய மாக்கிக் 
கொள்ளப் பார்த்தார்கள் . அக்நகரங்கள் - இராமன் கட்டிய " இராமகுணம் , " 
ஊருகுணன்கட்டிய " ஊருகுணை , " திக்காயனன் கட்டிய " திக்கமதுளை ," 
றுவல்லிகட்டிய " மாவிலிகமம் , " அநுதன்கட்டிய " அநுரதபுரம் , " உச்சி 
தன் கட்டிய " உச்சிதபுரம் " என்பனவாம் . 

இப் பந்துவாசஞற்றான் அதுரதபுரத்துக்குச் சமீபமாயுள்ளதும் , சிக் 
கள சரித்திரத்தில் முதன்மையாகக் கூறப்பட்டுள்ள துமான ஆபையவா 
வி " என்னுங் குளங் கட்டப்பட்டது . இவன் முப்பது வருஷகாலம் யாவ 

ங்களிகூரச் செங்கோல் செலுத்தி , பத்துப் புத்திரரையும் ஒரு புத்திரி 
யையும் பெற்று நற்கீர்த்தியோடிறக்க , அவன் மூத்த குமாரனாகிய ( Abha 
yo ) அபயன் சிம்மாசனமேறினான் . 

இவன் அரசுபுரிந்து வருகையில் , அவன் சகோதரி புத்திரனாகிய( Pan 
dukabhayo) பந்துகாபயன் என்பவன் ஒரு தனவர்தனாகிய பார்ப்பா 
னுடைய பொருளுதவி கொண்டு கஜதுரகபதாதிகளடங்கிய ஒரு சேனை 
யைச் சேர்த்து , மகாவலிகங்காதீரத்தில் ஒரு கோட்டையும் கட்டிக்கொ 
ண்டு கலகஞ்செய்யத் தொடங்கினான் . இதைக்கண்ட அபயராஜன் அச்சம் 
கொண்டு இரகசியமாய் , அவனுக்கு ஒரு பாகங்கெடுக்க ஒருப்பட்டான் . 


விஜபவமிசகாலம் . 


அதளை , அபய ராஜன் சகோதரர் அறிந்து கோபாதிக்க ராய் அவனை ராஜ 
பதத்தினின்றும் நீக்கிவிட்டுத் தம்முளொருவனாகிய நீசனை அரசனாக்கி 
னார் . பின்னர் , பந்து காபயன் இயக்கரைத் துணைக்கொண்டு தன் மாதுல 
ருடைய சேனைகளை முரிய அடித்து , மாதுலருள் எண்மரைக் கொலைசெ 
ய்து , உடனே நீசராஜனையும் துரத்தினான் , அக்கனமும் அரசு ஒருவழி 
ப்படாமல் பாதுகாபயனுடைய சலகத்தில் பதினேழுவருஷம் அலைவு 
கொண்டு நின்று ஈற்றில் அவன் கைப்பட்டது . உடனே பந்து காபயன் 
உபத்திசபுரியினின்றும் இராஜாசனத்சைப் பெயர்த்து , அசரதபுரிக்குக் 
கொணர்ந்து அங்கே ஸ்தாபித்தான் . 

நாளடைவிலே 

ல அநுரதபுரியைப் 
பொன்னகர் என அலக்காரஞ்செய்வித்து , அரோக குளங்களைக்கட்டி , சூழ் 
ந்த காடுகளையும் சிறந்த நாடுகள் , கிராமங்கள் , வயல்கள் , தோட்டங்களை 
னத் திருத்தினான் . 


விஜயராஜன் இலங்கைக்கு வந்தகாலம் , வழக்கமாய்ச் சொல்லப்படுங் 
காலத்துக்குப் பிந்திய காலமென தொனிக்கப்படுகின்றது . பந்துகாபயன் 
20 - ம் வயசில் விவாகம்பண்ணி 37 - ம் வயசில் தன் மாதுலனை வென்று 
70 வருஷம் அரசுசெய்தானெனச் சொல்லப்பட்டிருத்தலின் , அவனிறர் 
தது IO7- ம் வயரில் என்பது சித்தம் . பின்னரும் , அவன் குமாரன் 60 
வருஷம் ஆண்டானாம் , இது எவ்வாரகாம் ? கூடாதாகலின் சிறுபிழை 
யுறுமாதலால் பௌத்தமதம் இலங்கைக்குவர்ந்தற்கும் , விஜயராஜன் குடி 
கொண்டதற்கும் இடைப்பட்ட காலத்தைச் சற்றே குறுக்கல் ஆவசியகமா 
கும் . ஆகவே , விஜயராஜன் இலங்கைக்கு வந்தது , கி - பூ 477 ம வருஷத் 
தில் என்பது விச்சயமாகும் . அதுவிற்க : 


பந்துகாபயன் இறக்க , அவன் சேஷ்ட புத்திரன் ( Ganatissa ) கண 
த்தீசன் இராஜாவாகி 13 வருடமாண்டான் . அதன்பின்பு , அவன் தம்பி 
( Muttasiva ) முத்தசிவராஜன். அரசனாகி , பத்துப்புத்திரரையும் இரு புத் 
திரிகளையும் பெற்று , 47 வருடமாண்டான் . இவனாற்றான் " மகாமேகம் " 
என்னும் அலங்காரத்தோட்டம் அமைக்கப்பட்டது . அத்தோட்டம் செப்ப 
னிட்டு முடிந்தவுடன் அகாலமழை பிரவாகமாய்ப் பொழிந்ததுபற்றியே 
அதற்கு “ மகாமேக " மென்னும் பெயர்கிடைத்தது . 


கம் 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


அரசர் பெயர் . 


அரசு 
செய்யத் தொடங்கிய 

காலம். 
* 
கிறிஸ்த பூர்வாப்தம். ஆண்ட காலம். 


. 


12 


23 / 20 


விஜயன் . 
உபத்திசன் . 
பந்துவாசன் 
அபயன் 
அரசின்றியிருந்தகாலம் ...... 
பந்து காபயன் .... 
கணத்தீசன் 
முத்தசிவராஜன் .. 


543 - ம் 38 - y 
505 

I 
504 * , 30 
1474 

17 
437 
367 
1354 


70 
> 13 
11 147 


உ . அதிகாரம் . 

. 
( தேவப்பிரிய நீசன் அரசனை துமுதல் ; 

எல்லாளன் வெற்றிபரியந்தம் . ) 
முத்தசிவராஜனுக்குப்பின் , அஃதாவது கி - பூ- 307 - ம் வருஷத்தில் 
அவன் மகன் (Devananpiatissa ) தேவப்பிரியன் என்னும் பட்டப்பெய 
ரையுடைய தீசன் அரசனானான் . இவன் சிம்மாசன மேறியவுடன் , பூமியில் 
புதைந்து கிடந்த பொன் வெள்ளி இரத்தினாதிகள் வெளி யெழும்பினவெ 
ன்றும் , மூங்கில்கள் தாமே வளர்ந்து புஷ்பங்கள் , மிருகங்கள் , பலவர்ணப் 
பணிகள் முதலியவற்றை யீன்றன வென்றும் , இன்னும் இன்னோரன்ன 
பல அற்புத சம்பவங்கள் நிகழ்ந்தன வென்றும் சிங்கள் புராணம் கூறும் . 
இது மநகலவருணனையன்றி உண்மையாய் நடந்ததன்று . 

தேவப்பிரியன் தன் சிநேகனாகிய மகத தேயத்தரசன் தருமாசோசனு 
க்கு , ஒருமுறை , விலையுயர்ந்த ரத்தினங்களையும் , திவ்விய மதுரமான சில 
கனிகளையும் உபகாரமாக நான்கு சிங்களப் பிரபுக்கள் வசத்தில் கொடுத்த 
னுப்பினான் . அவர்கள் அவ்வுபகாரப் பொருள்களைக்கொண்டு , யாழ்ப்பா 
ணத்துக்குச் சமீபமான வொரு துறையிலே தோணியேறி , அக்காலத்தில் 
$ " சம்புத்தீவு " எனப்பெயரிய இந்தியாக்கரையை 7 - ம் நாளில் அடைந்து , 

, 
* கிறிஸ்த பூர்வாப்தம் - கிறிஸ்துபிறக்க முன்னுள்ள காலம் . கி . பூ . 
( B. C. ) கிறிஸ்த அபராப்தம் - கிறிஸ்து பிறந்த பின்னுள்ள காலம் . கி . 
( A. D. ) 

$ புராணாதிகளிலுள்ளபடி , சம்புத்தீவு சத்ததீவுகளில் ஒன்று . அது 
நவகண்டங்களாக வகுக்கப்பட்டுள்ளது . அவற்றுள் ஒன்றாகிய பரதகண் 
படமே இந்தியா, 


அ 


விஜபவமிசகாலம் . 


அங்குகின்றும் புறப்பட்டு நேரே இராஜதானியாகிய பாடலிபுரத்துக்குப் 
போய் , அரசன் முன் அப்பொருள்களைவைத்து வணங்கிகின்றார்கள் . அர 
சனும் அவர்களை மரியாதையோ பெசரித்து , பின் , தான் பெற்ற பொருள 
களுக்குப் பிரதியாக , ஒரு கிரீடம் , ஒரு வாள் , கங்கையின் தீர்த்தம் ஆகிய 
வற்றோடு வேறு பல பொருள்களையும் தன் தூதர் சிலரிடத்துக் கொடு 
த்து , தன்னைப்போல் தீசராஜனும் புத்தகடவுளுக் கடிமையாக வேண்டும் 
என்னும் தனது கோரிக்கையையும் அரசனுக் குணர்த்துமாறு அவர்க்குக் 
கட்டளையிட்டு , அப்பிரபுக்களையு முடனனுப்பினான் . அன்றியும் , தருமா 
சோகன் பௌத்தமதத்திற் பெரும் பிரமையுடையனாயிருந்தமையால் , அம் 
மதத்தை இலங்கையிலும் பரவச்செய்தல் வேண்டுமென்னு மாசைகொ 
ண்டு , பௌத்த குருமாருள் ஒருவனாயிருந்த தன்மகன் மகிந்தனையும் அவ் 
விடத்திற் கனுப்பினான் . இது நிகழ்ந்தது கி - பூ -306 ல் . 


இவ்வாறு வந்த மகிந்தன் , தேவப்பிரியனால் மரியாதையோ பேசரிக்கப் 
பெற்று , ஊர்கள் தோறும் சென்று பிரசங்கஞ் செய்யத் தொடங்கினான் . 
அவன் பிரசங்கங்களைக் கேட்ட பலர் , தம் சுயமதத்தை விட்டுப் பௌத்தரா 
யினார் . பெண்கள் கூட்டம கூட்டமாய் வந்து பிரசங்கங்களைக் கேட்டு அவற் 
றில் மயங்கினவராய்த் தமகரசபத்தினியாகிய அனலை யென்பவளைத் தலை 
மையாகக்கொண்டு மகிந்தனை யணுகித் தங்களுக்குக் குருத்துவம் தரும்படி 
வேண்டினார்கள் . மகிந்தன் அக்கேள்விக்கிசையாது , தன் சகோதரியாகிய 
சங்கமித்தையைக் கேட்க " வென்று அவர்களுக்குரைத்தான் . உடனே , 
அனலை , பாடலிபுரத்துக் கொரு தூதனை யனுப்பிச் சங்கமித்தைக்குத் தன 
இக்கருத்தைத் தெரிவித்தாள் . அதைக்கேட்ட சங்கமித்தை , தான் இலங் 
கைக்குப் போக விடைதரல்வேண்டுமென்று தந்தையைக் கேட்க , தந்தை 
" உன்னைப்பிரிந்து நான் உய்வதெப்படி " என்று தடுக்க , அவள் அதனைக் 
கேளாது தந்தையை யொருவாறு சம்மதிக்கச்செய்து , அவனிடத்தில் 
விடைபெற்று , ஒரு வெள்ள ரசமரத்துக் கிளையையுங் கையிற் கொண்டு புற 
ப்பட்டு இலங்கை வந்து சேர்ந்தாள் . 

இவள் இவ்வாறு வந்து சேர்ந்தவுடன் தன் வேலையிற் கையிடத்தொ 
டக்கி , முதலில் தான் கொணர்ந்த * வெள்ள ரசங் கொம்பை மகாமேகத் 
தோட்டத்தில் நாட்டிப் பின் பற்பலவிடங்களுக்குஞ் சென்று பெண்களுக் 
குபதேசம் பண்ணிவருவாளாயினள் . அக்காலையில் அரசன் அம்மகாமேகத் 
தோட்டத்தை மகிந்தனுக் குபகரிக்க , அவனு மதையேற்றுத் தனக்கு ஆச 
சிரமமாக்கிக்கொண் டங்கிருந்தான் . இன்னும் , சங்கமித்தை தனது சகோ 


* வெள்ளரசு - போதி விருக்ஷம் . 


க 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


தரனுடைய துணையால் , சமாதிகளையும் பள்ளிகளையும் பலவாகக் கட்டுவித் 
ததுமன்றி , ஆங்காங்கும் மலைகளைக் குடைந்து செபிக்கோயில்களையும் 
முனிவர் வாசங்களையும் இயற்றுவித்தான் . அப்போது தருமாசோகனும் 
ஒரு சிறிய பாத்திரத்தில் புத்தருடைய அஸ்தியிற் சிறிதைவைத்து இலங் 
கைக்கு அனுப்பினான் . அதனைச் சங்கமித்தை பெற்று ஆங்காங்கும் கோ 
யில்களில் சிறிது சிறிதாய் அடக்கஞ்செய்து பிரதிஷ்டை செய்தாள் . இப் 
படியே சங்கமித்தை தான் எடுத்துக்கொண்ட பிரயாசைகளால் திருப்தி 
யடைந்தவளாய்த் தன்வாணாளின் கடைாட்களை ஏகாந்த வாழ்விற் கழித் 
தாள் . 

சமயாபிமானமென்னும் வீராவேசத்தால் தூண்டப்பட்டவர்களாய் , மகி 
ந்தனும் சகோதரியும் , தங்கள் அரச யோக்கியத்தையும் , போக போக்கிய 
த்தையும் , தாய் தந்தையரோ டின் புற்றிருக்கும் சலாக்கியத்தையும் ஒரு 
சிறிதும் லட்சியம் செய்யாது , தம் பௌத்தமத விருத்தியின் பொருட்டு 
இலங்கைக்கு வந்து தம் வாணாளைக் கழித்தது , எச்சமயத்தோராலும் புகழ 
ப்படத் தருவதொரு செயலேயாக , உலகத்தில் மெய்ச்சமயம் எதுவோ அச் 
சமயத்தி லபிமானமுடையோ மென்றிருப்போர் , அச்சமய விருத்தியின் 
பொருட்டுத் தமதுயிரிழக்க வரினும் இழந்து விடலன்றோ சிறப்பும் ஆண் 
டகைமையு மாகும் . அதுவிற்க ! 
தேவப்பிரியன் , அநுரதபுரத்திலே தூபராமயமெனப் பெயரி 

, 
யதும் , புத்தருடைய கழுத்தின் வலப்புறத் தெலும்பு அடக்கி யிருப்பதாகச் 
சொல்லப்பட்டுள்ளதும் , இலங்கையிலுள்ள கோயில்களுள் விசேட அவ 
ங்காரமுள்ள துமான வோர் ஆலயத்தைக் கட்டுவித்ததுமன்றி , மகிந்தலம் 
லையிலும் பௌத்த குருமாருக்காக முப்பத்திரண்டு கூடங்களையு மியற்று 
வித்தான் . இவையன்றி , நீசவாவி எனப் பெரிய தபாகத்தையும் இவனே 
கட்டுவித்தான் . 

இவ்வண்ணம் தேவப்பிரியன் அரசுபுரிந்துவருநாளில் , அவன்பத்தினி 
யாகிய அன்லை , தனது நாயகன் இறக்க வருங்காலத்தில் , தன் புத்திரனு 
க்குப் பட்டம் கிடைக்கவொட்டாமல் , தன் கொழுந்தனாகிய மகாநாகன் கல 
கஞ் செய்வான் என்னும் அச்சத்தால் , அவனைக் கொல்லவெண்ணி , நஞ் 
சூட்டிய வொரு கனியை உபகாரப்பொருள் போல் அவனுக்கனுப்பினான் . 
" ஒன்று நினைக்கவதுவொழிந்திட் டொன்றாகும் " என்றபடி அவனும் அதை 
வாங்கி அக்காலையில் தன்னுடனிருந்த அனலை புத்திரனுக்குக் கயபொன் 
றுமின்றி யுண்ணக்கொடுத்தான் . அக்குழந்தையும் வினைவழியே அரனை 
ஏற்றுண்டு உடனே உயிர் துறந்தது . இதனைக்கண்ட மகாராகள் திகில 


விஜபவமிசகாலம் . 


டைந்து , " இதுவோ நங்குடும்பத்துச்சீர் ! " என்று , துயரத்தோடும் அவ்வி 
டத்தைவிட்டோடித் தெற்கின் கண் உள்ள ஊருகுணையை யடைந்து , அங் 
கே மாகமம் என்னுமொரு பட்டணத்தை அமைத்து அதைத் தனக்கு 
ராஜதானியாக்கிக்கொண்டக்கிருந்தான் . அவ்விடத்திலே அநேக விகாரை 
களும் , மகியங்கனாவிலே ஒரு கோயிலும் இவனாற் கட்டப்பட்டன . 


இவன் இப்படியிருக்க , இவன் குமாரன் (Yatalatissa ) யதாலந்தீ 
சன் கழனியாவென்று இக்காலத்திலழைக்கப்படும் இடத்துக்குச் சென்று 
அப்பெயரால் ஒரு நகரைக்கட்டி அங்கிருந்தாண்டான் . அவனுக்குப்பின் , 
கழனித்தீசன் அந்நகர்க்கு அரசனாயினான் . அவன்காலத்தில் , நுளையர் 
வாசஞ்செய்த 979 சேரிகளையும் வேறு அநேக கிராமங்களையும் கடல் 
கொண்டது . அதுபற்றியே , முன் கழனியாவிலிருந்து 16 மைல் தூரத 
திற்கிடந்த கடல் , பிற்காலத்தில் 4 மைலாக நெருங்கிற்று . அது நிற்க : 


இவர்கள் சிரிப்படியாக , அங்கே தேவப்பிரியன் நாற்பது வருடம் 
நல்லரசு புரிந்து , கி.பூ .266 - ம் ஹத்தில் இறக்க , அவன் தம்பி ( Yttiya ) 
உத்தியன் அரசனானான் . இவன் அரசனாகி எட்டாம் வருடத்தில் மகிந்தன் 
இறந்து போக , அவனுக்குத் தீக்கடன் முதலிய செய்து அவனை அதி சம்பி 
ரமத்துடன் தகனஞ்செய்வித்தான் , அடுத்த வருஷத்தில் சங்கமித்ரையு 
மிறந்தாள் . மகிந்தனிறந்த இடம் இப்போது மகிந்தலமலை எனப்படும் . 


இவ்வுத்தியராஜன் IO வருட மரசுசெய்து , கி . பூ . 56 - ம் தில் 
இறக்க , அவன் தம்பி ( Mahasiva) மகாசிவன் அரசனாகினான் . அவனும் 
10 வருடமாண்டு அப்பால் கி . பூ . 246 - ம் ஆபத்தில் மடிந்துபோக , (Sura 
tissa ) சூரதீசன் அரசனானான் . அவன் தன் அவிவேகத்தால் , துரக சேன 
பதிகளாக , ( Sena ) சேனன் ( Guttika ) கூத்திகன் என்று மிரு தமிழமை 
நியோகிக்க , அவர்களும் சமயம் வாய்த்தது என்று அரசனுக்குமாறாய்த திரு 
ம்பி அவனைக்கொன்று தாமே அரசராயினார் . இவ்லா றிவர்கள் அரச 
ராகி 22 வருடமாண்டு வருமளவில் , மேற்கூறிய மகா சிவராஜனது ஒன் 
பதாம் புத்திரனாகிய ( Asela ) அசேலன் என்பவனாற் கொலையுண்டிறந்தார் , 


அப்பால் அசேலன் தானே அரசனாகி 10 வருஷம் செங்கோலோசசி 
வருமளவில் , சோழராட்டிலிருந்தபடி இகனைக் கேள்வியுற்ற ( Elala ) எல் 
லாளன் என்னுமோர் தமிழ்ச் சிற்றரசன் , மேற்கூறிய "இந்தமிழரையும் 
வென்ற அசேலனோடு போர் செய்வேன் " எனத் தீர்மானித்து அங்கு கின் 

* விகாரை - பள்ளி . 


இலங்கைச் சரித்திர சனம் . 


றும் புறப்பட்டு , மகாவலிகக்காசங்கமத்திற்குச் சமீபமாகத் தனது சேனை 
களோடு வந்திறங்கிச் சேனைகளை அணிவகுத் தழைத்துக்கொண்டு நேரே 
அநூரதபுரத்திற்குச் சென்று , அங்கே எதிர்த்த அசேலனைப் புறங்கொடுக் 
கச் செய்து வருகுணை ஒழிந்த மற்றையநாடெல்லாம் ஒருங்கே கைப்பற்றி , 
ஆங்காங்கும் ஓரோர் கோட்டையாக 32 கோட்டைகளைக்கட்டிக் காவல் 
செய்தான் . அன்றியும் மன்னாருக்குச் சமீபத்தேயுள்ள மாதோட்டமே 
ன்னும் நகரமு மிவனாற் கட்டப்பட்டதென்பது சிலர் துணிபு . தமிழர் 
இலங்கையின் மேற் பெரும்படை கொண்டு நடந்தது இம்முறைதான் . எல் 
லாளராஜன் தான் வைதிக சமயத்தவனாயிருந்தது பற்றி , பௌத்தமதத்தை 
யடியோடுகளையு நோக்கத்தோடு , அப்பௌத்தாலயங்களையெல்லாம் தக 
ர்ப்பித்து நாசஞ் செய்தானாயினும் , தமர் என்றும் பிறர் என்றும் வேற்றுமை 
செய்யாது சமநிலையுடை யுளத்தினனாய் யாவரையும் நீதிவழிகின்று காத் 
தானெனச் சிங்கள சரித்திரங்களே கூறும் . இன்னும் , சயனகாலங்களில் 
முறையீட்டுக்காக வருவோர் , சபாமண்டபத்தில் என்றபடியே அசைத்தொ 
லித்துத் தன் வரவை யரசனுக் குணர்த்துதற்கு உபகரணமாக , அச்சபா 
மண்டபமுதல் சுவர்களை ஊடறுத்துச் சயனமண்டபம் வரையில் நீண்ட 
ஓர்கயிற்றுடன் ஓரோசைமணி அச்சயன மண்டபத்திலே மஞ்சத்தின்மீது 
கட்டித் தூக்கப்பட்டிருந்ததென்றால் , அவனிடத்தில் அரசலக்ஷணம் நன் 
ராயமைந்து கிடந்ததென்பதைச் சொல்லவும்வேண்டுமோ! 

" காட்சிக்கெளியன கெடுஞ்சொல்ல னல்லனேல் 

மீக்கூறு மன்ன னிலம் . " 


. 


கூ . அதிகாரம் . 
( அஷ்டகைமுனு அரசனாபதுமுதல் ; 
ஸ்ரீசங்காபன் மரணபரியந்தம் .) 

161. - கி, அ . 218 . 
இப்படி எல்லாளன் , இங்கிருந்தரசியற்ற , அங்கே ஊருகுணையில் 
மகாநாகனுக்குப்பின் அவன் வமிசத்தவனாகிய கவந்தீசன் அரசனாகி அரசு 
செய்து வருகையில் , அவன் புத்திரருள் மூத்தவனாகிய ( Gemmunu ) 
கைமுனு என்பவன் பாலப்பிராயர் தொட்டுத் தமிழர் கையினின்றும் இல 
கையை யபகரித்துக்கொள்ள வேண்டுமென்ற பேராவலும் உள்ளக்கடு 
ப்பு முடையனாயிருந்தான் . ஓர்நாள் , அவன் தன் கால்கைகளை மடித்துக் 
கொண்டு படுத்திருக்கக்கண்ட கவர்தீசன் அவனை நோக்கி , " அப்பா, என் 
பாலா , நீ நீட்டி யிரந்து படுத்தாலாகாதோ " வென்று கேட்க , அதற்குக் 
கைமுறு , " தந்தாய் , நான் நீட்டி சிமிர்ந்து படுக்கப் போந்த இடந்தேடிவை 
த்திரோ ? ஒருபக்கத்தை ஆற்றுக்கப்பால் தமிழர் கட்டிக்கொண்டார். மற் 


விஜயவமிசாலம் . 


றொரு பக்கத்தையோ சிறிதும் பின்வாங்காத சமுத்திரங் கொண்டது . பின் 
னையெனக்கிட மெங்கேயோ " வென் அந்தரமாய்க் கூறினான் . அதைக்கே 
ட்டுத் தர்தை வென்டு அப்புறம் போயினான் . சிலகாட் சென்றபின் , 
முனு , யுத்தவீரர் சிலரைச் சேர்த்துக்கொண்டு தந்தையிடஞ் சென்று எல் 
வாளனோடு போர் செய்யப்போகத் தனக்கு விடைதரும்படி கேட்க , அவன் 
அதற் குடன்படாது மறுத்தான் . இப்படிச் சின்னாள் டை இடையே 
விட்டு, கைமுனு மும்முறைபோ யிரந்துகேட்க , அம் மும்முறையும் அவன் 
றந்தை யுடன்பட்டானில்லை . அதனால் கைமுனு மிகுந்த கோபாவேசனாய் 
உடனே அந்தப்புரஞ்சென்று பெண்களணியுமோ ராபரணத்தை வாக்கி 
அதையோர் தூதனிடங் கொடுத்து , " என் தந்தை பண்பிள்ளையல்லனாக 
இதை யவன் அணியத்தகும் " என யான் சொன்னதாகச் சொல்லித் தக் 
தையிடம் கொடுத்து வாவென் றனுப்பினான் . அம் மரியாதைக்குறைவான 
செயலுக்காகக் கவந்தீசன் தன்மகளத் தண்டித்தல் வேண்டுமென்று முயல 
கைமுனு , அதற்கஞ்சி அவ்விடாவிட்டு மலைா டுதேடி யோடித் 
தந்தையிறக்கும்வரையில் ஊருக்கு மீளுவதில்லையென்னும் விரதத்தோட 
ங்கிருந்தான் . இவ்வகைப் படிவின்மைகாரணமாக அவலுக்கு அவன் தன் 

ன் " என்னும் பட்டப்பெயரைக்கொடுத்தான் . இது விக் 
ழ்ந்து சினனாளில் , கவந்தீசன் இறந்து போக , " நெய்க்குட முடைந்தது நாய் 
க்குவாய்ப்பான " பான்மைபோல் கைமுனு தன் எண்ணங்களை முடித்தற்கு 
நல்ல சமயமாயிற்று . உடனே அவன் , போரில்வல்ல கஜதுரகபதாதிகளு 
டன் ஓர் சேனையைச் சேர்த்துக்கொண்டு மகாவலி கங்கையைத் தாண்டி 
* உச்சிதபுரத்தையடைந்து அதனைவளைந்தான் . அப்படி வளைந்தும் . அவ் 
வரண் அதிதீரராற் காக்கப்பட்டிருந்தமையால் , அநேக மாசங்கள் வரை 
யில் அவன் அப்பட்டணத்தைக் கைப்பற்றற் கியலாதவனாயிருக்குநாளில் 
ஓர்நாள் , அவன் யானைகளிலொன்று அந்நகரத்து இருப்புக் கபாடங்களு 
ளொன்றைத் தகர்த்து உள்ளே நுழைய , அவ்வழியாய் மற்றைய சேனாவீர 
ரும் பிரவேசித்து உள்ளிருந்த காவல் வீரரை வாளுக் கிரையாக்கித் த 
கொடியையுயர்த்தினார். இவ்வாறு துஷ்டகைமுனு கீழ்த்தரமான பல 
ங்களைக் கவர்ந்து கொண்டு அநுரதபுரத்தை நோக்கிச் சென்று , அதற் கயவி 
லுள்ள வோரிடத்தைப் பிடித்து அதைத் தனக்குப் பாசறையாக்கி , அதை 
மேலும் பலப்பித்தற்பொருட்டு அங்கு 32 உப ஆவரணங்களையு மமைப்பித்த 


தையே " 


தான் . 


இதனை ஒற்றராலறிந்த எல்லாளன் , தன் சேனைகளை அதிதிர சேனா 
கிய தீ க்கசயந்தனால் நடத்திக்கொண்டு தானும் கஜாரூடியாயம் புற 
* உசசிதபுரம் - நுவரைகாளாவி காட்டிலிருந்த ஓர் நகரம் 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


ப்பட்டு , எதிர்த்துவந்த கைமுனு சேனையோடு முட்டினான் . இப்படி முட் 
டிய இந்திறச் சேனைகளில் தமிழர் சேனை தீரவீரத்தோ டாரவாரித்து யுத் 
தஞ்செய்ய , சிங்களர்சேனை புறங்கொடுத்துத் தம் அரண்தேடி ஓட , அங்கும் 
ஒன்றன்பின் ஒன்றாய் ஆவரணங்களைத் தீர்க்க சயந்தன் போய் அழித்தழித் 
துச் சிங்களரைக் காற்றின் முன் பஞ்சு போல் ஊதிவருஞ்சமயத்தில் , கை 
முனுவுடைய சேனாவீரனொருவன் தீர்க்கசயந்தனைச் சாடி அவன் வலியை 
யொழித்தான் . இதனால் தமிழர்படை கலங்கிப் புறங்காட்டவும் , சிங்களர் 
படை முழங்கித் திறங்காட்டவுந் தொடங்கியதை எல்லாளன் கண்டு , புறங் 
கொடுத்தோடும் தன் சேனைகளைத் திரட்டும்படி தனக்குகந்த வீரர்சில 
ரோடு செல்லுகையில் , கைமுனுவும் போரில் வல்ல வோர் யானை மேலேறி 
எதிர்த்துவந்து தனிப்போர் செய்யத் தலைப்பட்டான் . அப்போது எல்லாள 
னும் யானை மேல் தவிசினிலிருந்தபடி தன் ஈட்டியை யெடுத்துக் கைமுனு 
பேரில் விட்டெறிந்தான் . அவ்வல்லயத்திற்குக் கைமுனு உபாயமாய் நகர் 
ந்து தப்பிக்கொண்டு , தன் யானையை அவன்யானை மேல் தூண்டிவிட , அவ் 
யானையானது மற்றயானையைத் தாக்கிக் கீழே தள்ளலும் , எல்லாளன்வி 
ழுந்து அதன்காலா லரைப்பட்டிறர்தான் . அப்பால் கைமுனு வெற்றிசிறந் 
தவனாய்ச் சயபேரி முழங்க நகரத்துள் பிரவேசித்துச் சிங்காசனாதிபதியா 
கியவழி , மீண்டும் சிங்கவமிசத்தை நிலை நிறுத்தினானாயினான் . 

( இது நிகழ்ந்தது கிறிஸ்தபூர்வாப்தம் , 16 - ல் . எல்லாளன் அரசு 
செய்த காலம் , 44 வருஷம் . ) 

அதுற்க; துஷ்டகைமுனு அரசர் இயல்புக்கேற்பப் போர் முகத்தில் 
எல்லாளன்மேல் வன்கண்மை கொண்டுவின்றானாயினும் , அவன் விழுந்து 
மடிந்தவுடன் பெருந்தண்ணளி கொண்டு , அவன் தைரியத்துக்கு வியந்து , 
அவன் விழுந்தவிடத்திற்றானே பேராடம்பரத்துடன் அவனைத் தகனஞ் 
செய்வித்து , அன்று முதல் , அவ்வழியாய்ச் செல்வோர் பிரசைகளேயாயின் 
அவ்விடத்தில் தக்க வணக்கத்தோடும் , அரசாங்கத் தவரேயாயின் வாத்தி 
யங்களை நிறுத்திக் கால்நடையாயும் செல்லுதல் வேண்டுமென்று ஆஞ்ஞா 
பித்தான் . 

இதுகெழ்ந்து கிலகாலம் கழிந்தபின் , துஷ்ட கைமுனு , தன் மனத் 
தில் , தான் போர் முகத்தில் எண்ணிறந்த சீவராசிகளைக் கொன்றது பா 
மெனவும் , அப்பாபத்தின் பயனாகப் பரலோகத்தில் தனக்குக் கிடைக்கும் 
கதி இதுவெனவும் உணர்வு தோன்ற , அப்பாவ நிவிர்த்தியின் பொருட்டு, 
பள்ளிகளும் ஆலயங்களும் கட்டுவதிலேயே தன் சம்பத்து முழுவதையும் 
போக்குவானாயினான் , 


விஜபவமிசகாலம் . 


கஎ 


அப்படி அவனா லியற்றுவிக்கப்பட்ட பணிகளுள் மிகப்பெரியது அது 
ரதபுரத்திலுள்ள மகாலோக பவனம் என்னும் அரமனை . மகாலோகபவ 
னம் என்பதன் பொருள் பெரிய செப்பு மாளிகை என்பது . அது , நிரை 
யொன்றுக்கு நாற்பதுதூணாகச் சதுராகாரமாய் நாட்டப்பட்ட 1600 கற்றூ 
ண்களின் மேல் , தொளாயிரமறைகளுள்ள ஒன்பது நிலைமாடமாய் , அகல 
நீள உயரங்களால் தனித்தனி 270 அடியுள்ள தாய் அமைக்கப்பட்டுச் செ 
ப்புத்தகட்டால் வேயப்பட்டு மிருந்ததெனச் சொல்லுவர் . இவ்வரயனையின் 
மத்தியில் ஓர் பெரிய சபாமண்டபமும் , அதிலே தங்கவர்ணமிட்ட சிங்கப் 
பிரதிமைகள் யானைப்பிரதிமைகள் முதலிய அலங்கார வஸ்துக்களும் தந் 
தத்தாலாய வோர் அழகிய சிம்மாசனமு மிருந்தனவாம் . இப்போது அவ் 
வரமனை , " எழு எலைமாடங் கால்சாய்ந்துக்குக் கழுதை மேய் பாழ கினும் 
கும் " என்றபடி அழிந்து போகத் தூண்கள் மாத்திரஞ் சில 12 அடி யுயர 
முள்ளனவாய் விறுவியபடி விற்கின்றன. 


மற்றொன்று , உறுவனவல்லி சமாதி . அதுவும் ஏறக்குறைய 270 அடி 
யுயரமும் , 2000 அடிச்சுற்றளவும் உடையவோர் கருங்கற்கட்டடம் . அத் 
னைச் சூழ்ந்து 70 அடியகலமுள்ள அகழியொன்று கிடந்தது . இச்சமாதி 
யைக் கைமுனு கட்டத் தொடங்குகையில் , திருப்பணி வேலைகளைக் கூலி 
யாட்களாற் கட்டுவித்தலே புண்ணியமெனவெண்ணி , அவ்வாறே அநேக 
கூலியாட்களை யேற்படுத்தி அவ்வேலையை நடத்திவந்தான் . அப்படி நடத் 
தியும் , " தடியடிமிண்டனுக்குத் தயிருஞ்சோறும் தண்ணளியுடையானுக் 
குக் கூழுந் தண்ணீரும் என்றபடி , அவனுடைய இளக்கங்கண்ட கூலி 
யாட்களுடைய அசட்டையால் திருப்பணிவேலை சீக்கிரத்தில் முடியாது 
நெடுக , கைமுனுவுக்கும் யமதூதர் ஓலைகொண்டு கடுகினார் . அதுகண்டு 
அவன் சகோதரன் , அக்கோயிலின் மேல் வேலையைப் போலிவேலையாய 
மரத்தினாற் கட்டி வஸ்திரங்களால் வேய்ந்து ஒருவாறு முடித்து விட்டுத் 
தமையனாகிய கைமுனுவை ஓர்சிவிகையில் ஏற்றி வீதிவலக்கொணர்த்து 
ஓரிடத்தில் நிறுத்தி , அதோபாரும் உம் எண்ணப்படி சமாதிவேலை சமாப் 
தியாயிற்று " என்று அவனுக்குரைத்தான் . அப்போது கைமுனு , தன்னிட 
த்தில் முன்னே சேனாபதியாயிருந்து பின்னர்க் குருத்துவம் பெற்ற ஒருவ 
னைக் கூவியழைத்து , அவளை விளித்து , " என்கௌமாரப்பருவத்தில் யுத்த 
வீரரைத் துணைக்கொண்டு யுத்தங்கள் செய்தேன் ; இப்போதோ , ஒன்றி 
யாய் யார் துணையுமின்றி , வெல்லுதற்கரிய கொடுங்கூற்றுவனோடு அமர் 
தொடங்குகின்றேன் . அந்தோ! " என் றிரங்குகையில் , அவனாலியற்றப்ப 
ட்ட தருமங்களின் நாமாவலி வாசிக்கப்பட்டது . அதனைக்கைமுனுகே 


இலங்கைச் சரித்திர குசனம் . 
மீண்டும் சொல்லுவான் : - " உலகத்தில் , நான் பலத்தினாலும் செல்வத்தி 
மூலம் ஒந்தியிருப்பாள் இவற்றையெல்லாஞ் செய்துமுடித்தேன் . செய் 

அவை எனக் கித்தருணத்தில் ஈந்த சகாயமொன்றுமில்லை ; ஆவினும் 
என் மரணவஸ்தையின் ஆரம்ப காலத்தில் யான் செய்து பூசாபவிகனே 
எனக்கித்துணைத் தேறுதலைத்தந்தன " என்று இவ்வாறு சொல்லி அச்சமாதி 
மேல்வைத்த கண்ண அழாய்க் கைமுனு உயிர் துறந்தான் . 

[ இது இகழ்ந்தது சி . 137 - ல் . ) 
இப்படித் துஷ்டகைமூலு 24 வருட் மரரியற்றி இறக்க , அவன் 

தம்பி 
( Saidaitissa ) சயதயிந்திகன் அரசனானான் . இவன் கைமுனு காலத்திலே 
நெருணையிவே உப அரசனாயிருந் தரசாளுகையில் மூலகிரிக்கலா பள் 
ளியைக் கட்டி முடித்தான் . இப்பட்டத்துக்கு வந்த பின்னர் , அவன் , உறு 
வனவல்லி , சமாதியையுஞ் சம்பூரணமாக்கி , 12 குளங்களையும் கட்டி , [ 8 
வருடம் அரசு செய்தான் . 

இவனுக்குப்பின் இவன் குமாரன் ( Thullathanaka) துல்லநானகன் 
அரசனாக ஒன்றரைமாசமரசியற்றி வருகையில் , அவனை அவன் தமைய 
னாகிய ( Laiminitissa -I ) இலயமீனித்தீசன் கொன்று அரசனாகி 9 வரு 
ஆமாண்டான் . அவனுக்குப்பின் துல்லதானகன் மகன் (Kalauna) கலு 
னன் என்பவன் 6 ஐ மரசியற்றித் தன் மந்திரியால் மாண்டான் . 
ரைப்பற்றி இங்கு சொல்லக்கிடந்த தொன்றுமில்லை. 

இதன் மேல் ,( கி , பூ I ) கவனனுடைய சகோதரனாகிய ( Walagam 
bahu ) வாலதம்பாக அரசனாகி 5 மாசமரசாண்டபின் , இரண்டாம் முறை 
தமிழர் படையெடுத்து வருவாராயினார் . இப்படி வந்த தமிழ்ப் பிரதாளிகள் 
எழுவரும் , தத்தம்படையுடன் இலங்கையில் வேறு வேறிடங்களில் இறங்கி 
ஒந்த நெறியினராய் ஆராதபுரத்தை நோக்கிச் சென்றார் . அங்கே இரு 
திறத்தினரும் போர் முனைந்தபோது , வாலசும்பாகு புறங்கொடுத்தது மன் 
றித் தன்பத்தினியையும் பறிகொடுத்துக் காடுதேடியோடினான் . அப் 
டால் தமிழ்ப் பிரதானிகள் தாமே ஆரசராகிப் பதினான்கு வருஷம் அரசு 
செய்து வருகையில் , அவர்கள் , தம்முள்ளே ஒருவர் மேல் ஒருவர் புகை 
அண்டி ஓரொருவராய்க் கொலையுண்டிறக்க , ஈற்றில் ஒருவகோயிருந் 
தாசு செய்வானாயினான் . அப்போது , " அடம்பங்கொடியும் திரண்டால் மிரி . 

பிரிந்தாற் போச்சு , " என்றபடி அவன் வலியையுணர்ந்த வாலகம் பாரு 
காட்டினின்றும் மீன் வேந்து . அவளைத்துரத்தி அரசனானான் 

இயன் , மூன் தமிழர்ச்கஞ்சி மறைந்தறைந்தாாளில் , மாத்தனைக்குச் 
சமீபத்தேயுள்ள அலுவிகாரையிலிருந்து அநேக பௌத்தகுருமாரைச் 


விஜபகமிசகாலம் . 


-- 


சோத்து , கன்ன பரம்பரையாய் வழங்கி வந்த திரிபிடகம் என்னும் பொ 
த்தராலை முதன் முதல் எழுதுவித்துப் புத்தகங்களாக்கியவழி , இன்றைக்கு 
மழியாததோர் கீர்த்தியைப் படைத்தான் . தம்பளை வீகாரரையும் , அநேக 
கெபிக்கோயில்களையும் , அதுரதபுரத்திலுள்ள 400 அடியுயரமும் , இச் 
நான் அளவைப்படி ஒன்றே முக்கால் மைல் சுந்தளவாக விசாலித்த புதிச் 
சவரையுமுடைய அபயகிரிச்சமாதியையும் இவனே கட்டுவித்தான் . இது 
யன்றியும் , அவன் , தான் தன்பத்தினியைச் சிறைமீட்டரற்சோர் அறிகுறி 
யாக , 313 அடி யுயரமுடைய சுவர்னராம சமாதியையும் பின்னர்க் கட்டு 
வித்தான் . இவன்காவத்தில் தான் யாழ்ப்பாணக் குடியேற்றப்பட்டது . 


இப்படி வாலகம்பாகு சர்வஜனோபகாரிபாய் 13 வருஷ மரசுசெய்து 
கி . பூ . 77 - ல் இறக்க , அவன் மகன ( Mahachula ) மகாதலன் அரசனா 
கிப் பதினான்கு வருஷமாண்டான் . அவனுக்குப்பின் அவன் தம்பி ( Chore 
naga ) சோரநாகன் அரசனாகித் தனபெயருக்கிசையக் களவனாயும் துஷ் 
டனாயுமிருந்து 10 வருட மராயற்றியிறக்க , அப்பால் அவன் தமையன் 
மகன் (Kudatissa ) கடந்த சன் இராசாவானான் . 


அவன் ஆனத்தொடங்கி - இருடத்தில் , (கி.பூ . 47) அவனை அவன் 
மனைவி அவையென்பவள் , தன் சோர நாயகனாகிய பலாட்டிய செயல் 
மன் என்னுமோர் சீர்கேடன் சுமித்தமாக , நஞ்சூட்டிக்கொன்று வீட்டுத் 
நானே அரசியானான் . இவன்தான் இலங்கையில் அரசுபுரிந்த அரசிகளில் 
முதல் , அரசி , அதுரிற்க , அவள் அரயோகிச் சிலராளில் , ஓர் தமிழன் அவன் 
கண்களிற் குடிகொள்ள , அவன் பாட்டிய செய்வர்மன் மேல் வெறுப்பு: 
ற்று அவளையும் நஞ்சினா லெம்புர மனுப்பிவிட்டு, அத்தமிழனைச் சேர்ந்து 
கொண்டான் . அத்தமிழனும் சிலவாளின் தெவிட்டிப்போக , அவனையும் 
முன்போல் நஞ்சினாற் றொனைத்தாள் . இப்படியே அந்துவடை , தான் 

- 5 வருடத்துக்குள் ஒரு பிராமணனுட்பட ஐவரயிரை எமபுரஞ் 
சோத்தான் , ஈற்றில் தனித்திருந் தரசு செய்கையில் முன் அவளுக்கஞ் 
யோடிய அவள் புத்திரன் மகாலந்தீசன் , ஓர் பெருஞ் சேனையோடு திரும் 
பிகாது, அவளோடு போர்செய்து அவளைத் தோற்கடித்து , அறுதபுரத 
தைக் கவாத்தான் . அவனமும் அன்லை அடக்காது தன் அரமனையிலிரு 
ந்தபடி மீண்டும் முரண , உடனே மகாலந்தீசன் அரமனையோடு அவளை 
யும் அக்கினிக்கிரையாக்கினான் . 


* திரிபிடகம் - விரயயிடகம் , சூத்திரபிடகம் , அதன்மபிடகம் என மூன 


உல 


லங்கைச் சரித்திர சூசனம் . 


அப்பால் ( Mahalantissa ) மகாலந்தீசன் அநுரதபுரத்தைச் சூழ அரோ 
குளங்களையும் விளையுள்களையும் உள்ளடக்கி 64 மைல் சுற்றளவும் 7 முழ 
உயரமுமுள்ள ஓர் கன் மதிலைக்கட்டி யெழுப்பினான் . 

அவன் 22 வருஷ மரசு செய்து ( கி.பூ. 19 - ல் ) இறக்க , அவன்மகன் 
( Battyatissa ) பத்தியத்தீசன் அரசனாகி , கோயில் குளங்களைப் புதுக்கித் 
தான தருமங்களைப் பெருக்கி , சனங்களுக் கிதமுடையவனாய் 28 அரசு 
செய் திறந்தான் . இவன் இறந்தபோது யூதேயாநாட்டில் அவதரித்திருந்த 
கிறிஸ்துவுக்கு வயசு டி என்பர் . அப்பால் , அவன் தம்பி மகாதைலியன் , 
அவன் மகன் அட்டகைமுனு , அவன் தம்பி கனிஜனிதீசன் , அட்டகை 
முனு மகன் சூலாபயன் , அவன் சகோதரி சீவல்லிய ரசி , அவள் சிற்றப் 
பன் மகன் ஈழநாகன் , அவன் மகன் சந்தமுகுணன் என்னு மிவர்கள் வழி 
வழியே அரசராகி முறையே 12 y , Ioy , 2 u , Iy , 4 மீ , 6 , 
8 ) அரசுபுரிந்தார் . 

அப்பால் (கிறிஸ்த அபராப்தம் 52 - ல் ) சந்தமுகுணன் தம்பி ( Yata 
lakatissa ) யதாலகதீசன் முடிதரித்தரசு செய்துவந்தான் . அவனுடைய 
வாயிலாளருள் ஒருவனாகிய ( Subha ) சுப்பன் என்பவன் தேகரூபத்தால் 
அவனையொத் திருந்தமையால் , அரசன் அவன் மேல் விசுவாசமுடையவ 
னாகி , ஒரோர்நாளில் தன் உடுப்பை அச்சுப்பனும் , அச்சுப்பன் உடுப்பைத் 
தானுமாக மாற்றியணிந்து கொண்டு காலக்ஷேபம் செய்யும் வழக்கப்படி ஓர் 
நாள் இருவரும் அவ்வாறு வேடிக்கையா யிருக்கும்போது , சுப்பன் என் 
பவன் தன் வேஷத்துக்கிசைய இராஜாதிகாரஞ் செய்பவன் போல் வஞ்ச 
மனத்தோடு வாயிலாளனாகிய அரசனை யணுகி , " நீ , இன்றைக்கோ பெருங் 
குற்றஞ்செய்தனை ; ஆதலால் உன்னை இவ்வாளுக்கிரையாக்கப் போகின் 
றேன் . " என அச்சுறுத்திக் கண்டிப்பான் போல் நடித்து அரசன் சிரசை யுண் 
மையாகவே கண்டித்து விட்டான் . அரசன் விழுந்தமாத்திரத்தில் பாதக 
னாகிய சுப்பன் , தானே அரகனாகி , அரசு செய்து வருகையில் , ஓர் குறிசொ 
ல்லி அவனிடம் வந்து , அரசனே ! "உன்னை வாகாப்பு என்னும் பெயருடைய 
ஒருவன் கொல்வான் " என்று கூறினன் . அவன் அதைக் கேட்டு , தன் 
சேவகரையழைத்து , எமது நாட்டில் வாகாப்பு என்னும் பெயருடையாரெ 
ல்லாரையுந் தேடிக் கொல்லுங்கள் " என் ராஞ்ஞைசெய்து அப் பெயரு 
டைய யாவரையுங் கொல்வித்தும் , வாகாப்பு என்ற அவன் சத்துரு கொல் 
லப்படவில்லை . இப்படி அவன் 6 வருட மரசு செய்தபின் , குறித்த ( Wa . 
hap) வாகாப்பு என்பவனே வந்து அவனைக்கொன் றரசனானான் . 

இவ்வாகாப்பு அதுரதபுரத்து மதில்களை 18 முழம் வரையிலு முயர்த் 
திக் கட்டுவித்ததுமன்றி , 3 விகாரையையும் II குளங்களையும் அமைப்பி 


விஜபவமிசகாலம் . 


த்தான் . இவன் 44 வருஷம் கலங்காத செங்கோலோச்சி இறந்துபோக , 
அவன்குமாரன் ( Wankanasika ) வங்கநாசிகன் அரசனாயினான் . 


இவன் அரசியற்றி வருநாளில் , சோழநாட்டினின்றும் தமிழராகிய 
சோழியர் மூன்றாம் முறை ( கி . அ . III ) படையெடுத்து வருவாராயினார்கள் 
அச்சோழியர் இலங்கையின் வடமேற்றிசையில் வந்திறங்கி , அதுமுதல் 
இராஜதானி வரையிலுள்ள நாடுகளையெல்லாஞ் சூறையாடி எண்ணிறந்த 
திரவியங்களை வாரிக்கொண்டும் , 12,000 ஜனங்களைச் சிறைகளாகப் பிடி 
த்துக்கொண்டும் தந்தேய நோக்கி மீண்டார் . இதனையறிந்த வங்கநாசிகன் 

மாரன் கஜபாகு என்பவன் , பதிலுக்குப் பகைசாதிக்கவெண்ணி ஓர் பெ 
ருஞ்சேனையோடு சோழநாடு சென்று , முன் சோழியர் கைப்பட்ட சிங்களர் 
யாவரையுஞ் சிறைமீட்டு , அங்கு என்றும் அத்தனை சோழியர்களைக் கைதி 
களாக்கிக்கொண்டு மீண்டான் . அங்ஙனம் சிறைகளாக வந்த சோழியர் அலு 
த்துகோறளை , கரிஸ்பபற்று , தம்பனை யென்னு மிடங்களில் குடியேற்றப்ப 
ட்டார் . 


அவ 


இவ்வண்ணம் வங்கதாரிகன் மூன்றுவருடமாண்டபின் , அவன் குமா 
ரன் ( Gajabahu ) கஜபாகு அரசனாகி 12 வருட மரசுபுரிந்தான் . 
னுக்குப்பின் , மகாலுமானன் , பத்தியத்தீசன் , சலத்தீசன் , கூகுனன் , கடா 
மன் , கட்சீரினன் , வைரத்தீசன் , அப்பாசேனன் . ஸ்ரீநாகன் , இந்துவிஜயன் , 
சநகத்தீசன் , என்போர் அரசராகி முறையே 6 , 54 , 18 , 10 , I , 19 , 22 , 
8 , 2 , 1 , 4 - வருஷம் அரசியற்றினார்கள் . இவர்கள் விசேடகீர்த்திப் பிரஸ 
தாபரல்லர் . கீர்த்திக்கு எதுக்களாயுள்ளன , அதிவித்தை , அதிதீமை , அத 
நன்மை முதலியவாதலின் இவற்றில் ஒன்றாயினும் அவர்களிடத்தில் பொ 
ருந்தியிருந்த தின்மைபற்றியே , அவர்கள் இங்கெடுத்துப் பேசப்படாதொழி 
கின்றார் . 
இவருக்குப் பின் , அஃதாவது கி . அ . 246 - ல் . இந்து விஜயன் வமிச் 

சத் 
தவனாகிய ( Dhamma Srisangaba ) தரும் ஸ்ரீசங்காபன் அரசனாயினான் . 
அவன் , * அட்டசீல விதியைக் கிரமப்படி சிறிதும் வழுவாது கைக்கொள் 
பவனும் விபரீதபத்தியுடையவனுமா யிருந்தான் . கொலையென்ற சொல் 
லையும் காதினாற்கேட்கச் சகியான் . கொலைத்தண்டனைக் கருக ரான குற் 

* அட்டசீலம் - கொல்லாமை , பொய்சொல்லாமை , களவின்மை , காம 
மின்மை , பிறர்பாலிரவாமை , உயர்ந்தவாதனத்திருத்தல் , சந்தன மாலை முத 
லாயின தரியாமை , பாடலாடல் விரும்பாமை, உதயத்துக்கு முன் புசித்தல் 
என்னு மிவை யெட்டுமாம் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


றவாளிகளுக்கு உலகநடைக்கொப்ப அத்தண்டனையை விதித்து விட்டுப் 
பின்னர் அவர்களை இரகசியமாய்த் தப்பியோடச் செய்து , அவர்க்குப் பதி 
லாய்ச் செத்த பிணங்களைக் கொணர்வித்துக் கழுமரம் முதலிய கொலைக் 
கருவிகளில் ஏற்றிச் சனங்களுக்குக் காட்டுவிப்பான் . 


இதனால் அவன் நாட்டில் அரசபயங்கரம் என்பது சிறிதுமில்லாமற் 
போக , கொலையுங் களவுமே அதிகரிக்கத் தலைப்பட்டன . 

" கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் 

களை கட்டதனோடு நேர் " 
" நாடோறு நாடி முறைசெய்யா மன்னவன் 

நாடோறு நாடு கெடும் " 
என்ற வுண்மையையுணர்ந்த அவன் சிரேஷ்டமந்திரியாகிய , கோதா 
பயன் என்பவன் அவனைத் துரத்திவிடவகைதேடினான் . அரசன் அக்குறி 
ப்புணர்ந்து , நீர்வடி கருவி யொன்றைமாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு 
இராச்சியத்தைவிட்டு ஓடிப்போய் , அட்டநாக மலைச்சாரலில் தவஞ்செய்து 
கொண்டிருக்க, இங்கே ( Gothabhayo ) கோதாபயன் அரசனாகி , ஸ்ரீசங் 
காபயன் எங்கிருக்கினும் அவனைத் தேடி அவன் சிரசைக்கொண்டு வரு 
வோர்க்குப் பரிசு கொடுக்கப்படும் என்று முரசறைவித்தான் . அப்படியே 
ஓர் கிருஷிகன் அவ்வரசனைத்தேடி அவன் சிரசைக் கொய்தான் . அப்பால் 
கோதாபயன் அத்தலையை அம் மலையிலேயே புதைக்கச் செய்து , அவ் 
விடத்திலே ஒரு சமாதியையுமியற்றுவித்தான் . பின்பு இவன் தனது நாட் 
டுச்சிரைத் திருத்திவருகையில் , சமய ஒழுக்கந்தவறிய 60 பௌத்தகுருமா 
ரைப் பிடித்து , அவர் முதுகில் சிவக்கக்காய்ச்சிய இருப்புக்கோலால் முத் 
திரையிட்டு இலங்கையைவிட் டோடச் செய்தான் . அவர்கள் சோழநாட் 
டிலுள்ள காவிரிப்பூம் பட்டணத்திற்குப் போய் அங்கே குடியேறினார்கள் 
இவன் 13 வருட மரசு செய்தபின் , அவன்மகன் ( Mekalan Dethu 
Tissa ) மெகலதெத்து தீசன் அரசனாகி 10 வருட மரசாண்டான் . 


ச . அதிகாரம் . 
( மகாசேனன் அரசனான த முதல் , 
பறங்கிக்காரர் வந்தது பரியந்தம் . 

( கி . அ . 275-1505 . ) 
கிறிஸ்த அபராப்தம் 275 - ல் அவன் சகோதரனாகிய ( Malaser ) 
மகாசேனன் என்பவன் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டான் . அவன் தன 


விஜபவமிசகாலம் . 


க்கு உபாத்தியாயனாயிருந்த ஓர் பௌத்தகுருவினது மதமாகிய போலிப் 
பௌத்தமதத்தில் - முன்னரே பிரவேசித்திருந்தமையால் , அம்மதாபிமா 
னம் பற்றி , அக்காலத்திற் பிக்ஷையேற்றுண்ணலொன்றால் மாத்திரம் கால 
ங்கழித்து வந்தவராகிய சுத்த பௌத்த குருமாருக்கு ஊரில்யாரேனும் 
பிக்ஷை கொடுத்தலாகாதெனக் கட்டளையிட்டு , பின்னர் , மகாலோக பவன 
மென்னும் அரமனையையும் , 363 பௌத்தாலயங்களையும் இடித்தழித்து 
விட்டான் . சிலகாலம் கழிந்த பின்பு , அவன் தான் செய்தவையெல்லாம் 
தவறென்று மனஸ்தாபமடைந்து , முன் இடித் தழித்து விட்ட அரமனை 
முதலியவற்றையெல்லாம் மீளக் கட்டுவித்ததுமன்றி , அநுரதபுரத்திலே 
ஜயதவனராம சமாதியையும் நவமாய்க் கட்டுவித்தான் . ஈற்றில், அப்போ 
லிப் பெளத்த குருவையும் நன் பத்தினி கேள்விப்படி சிரபங்கஞ்செய்தான் . 

இவன் , மின்னேரி , கந்தளாய் முதலிய மிகப்பெரிய குளங்களைக் கட் 
டுவித்துப் பெயர் படைத்தான் . அவற்றுள் மின்னேரியாகிய வாவி 20 , 
000 வயற்பாத்திகளுக்குப் பாயப்போதிய ஜலமும் , 20 மைல் சுற்றளவும் 
உள்ளது . அதற்கயலில் மகசேனனுடைய ஞாபகார்த்தமாக ஓர் சிறிய 
கோயில் அமைக்கப்பட்டிருத்தலின் , பிற்காலத்துப் பேதைச்சனங்கள் மின் 
னேரியாண்டவனென்று அவனை ஓர் தெய்வமாகக் கொண்டாடுவார்கள் . 

இவன் மகாவமிசத் தரசரிற் கடையரசன் . இனிக் கூறப்படுவோர் சுலு 
வமிசத்தரசர் , சுலு என்பதன் பொருள் கீழ் என்பது . அவர்க் கிப்பெ 
யர்வந்தது , அவர் காலத்திலேயே இலங்கை பொன்றவந்தமையாலென்க. 

இவன் ஏறக்குறைய 23 வருட மரசுபுரிந்திறக்க , அப்பால் 298 - ல் 
அவன்குமாரன் ( Kirtisri Meghavarna ) கீர்த்தி ஸ்ரீமேகவர்ணன் அரச 
னாபினான் . இவன்நாளிற்றன் புத்த கடவுளுடையபல்லெனப்படும் தாலதம் 
கலிக்காட்டிலேயுள்ள தந்தபுரத்தினின்றும் அவ்வூரிர ஜபுத்திரியால் இல 
ங்கைக்குக் கொண்டுவரப் பட்ட தென்பர் . இவன் 28 வருஷ மரசாண்டான் 

அப்பால் அவனுடைய சகோதரனாகிய ( Dethu Tissa ) தெத்துதீசன் 
அரசருகி 9 வருஷ மரசு செய்தான் . இவன் சிற்பசாஸ்திரத்தில் அதிவல் 
லவன் . அவனுக்குப்பின் , அவன் குமாரன் ( Budhadasa ) புத்ததாசன் 
கி . அ . 335 ல் , அரசனானான் . அவனை , அவனுடைய் நற்குணம் விசேட 
ம்பத்து முதலிய காரணமாக , குணாகரம் " என்றும் , " தனோத்தி " என் 
றும் புகழுவர் . அவன் வைத்தியத்தில் அதிவல்லவனாகி ஓர் மருத்துவ நூலை 
யியற்றினான் . அன்றியும் , அவன் அநேக தரும வைத்தியசாலைகளையும் , 
அங்ககீனர் அகதிகள் முதலாயினோர்க்கு அறச்சாலைகளையும் 

க்காக்கு 
ஸ்தாபித்துச் சனங்களுக்குப் பெருஞ்சகாயங்கள் செய்தான் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இவன் இவ்வாறு 29 வருஷம் செங்கோலோச்சி யிறந்து போக , அவன் 
மாரன் , ( Upatissa II . ) உ - ம் உபத்தீசன் அரசனாகி 42 வருஷ மரசுபு 
ரிந்தான் , அவனுக்குப்பின் , அஃதாவது , கி . அ . 

அ . 406 - ல் ( Mahanama) 
மகாநாமன் அரசனாயினான் . அந்நாளில் , தன் நாவல்லவம்பற்றிப் புத்த 
கோஷன் எனப் பட்டப்பெயர் கொண்ட ஓர்பௌத்தன் இந்தியாவினின் 
றும் இலங்கைக்குவர , அவனை மகாநாமன் உபசரித்து , அவனால் , சிங்களபா 
ஷையிலுள்ள பிடக வியாக்கியானங்களைப் பாலிபாஷையில் மொழிபெயர் 
ப்பித்தான் . இதன்பின்பு , தமிழ்ப்பிரதானிகள் படையெடுத்துவந்து இல 
ங்கையைவளைய , மகாநாமன் அவர்களையெதிர்த்து யுத்தத்தில் மடிந்தான் . 

இப்படி இவன் 22 வருடம் அரசாண்டிறந்து போக , அவன் குமாரன் 
( Senghot ) செங்கோட்டன் அரசனாகி ஒருநாள் அரசு செய்யாமுன் அவனை 
அவன் மனைவி போலும் நஞ்சூட்டித்தொலைத்தாள் . அப்பால் அவளை வது 
வைசெய்த ( Laiminitissa II . ) உ -ம் இலயமீனித் தீகன் அரசனாகி யொரு 
வருடமாண்டான் . அவனுக்குப்பின் ( Mittasena ) மீத்தசேனன் அரச 

ஒருவருடத்துக்குள் தமிழராற் கொல்லப்பட்டான் . அப்பால் தமிழ்ப் 
பிரதானிகள் பலர் 25 வருட மரசியற்றினார் . அவர்கள் அரசியற்றத்தொ 
டங்க , பௌத்தமதமென்னும் சந்திரனுக்கும் அபரபக்ஷமாயிற்று . 

அடுத்த 459 - ல் , சிறிதுகாலம் ஊருகுணையையாண்டிருந்த ( Dhatu 
sena ) தத்துசேனன் தமிழரைப் பறக்கடித்து , இலங்கை முழுமைக்கும் 
தானே அரசனாதலும் , சமாதானம் மேலோங்கவும் , முன் பொன்றிக்கிட 
ந்த பௌத்தசமயம் தழைக்கவும் தொடங்கின . பின்னர் அவன் விபசாய 
ருத்திக்கு வேண்டுவன செய்யத்தொடங்கி , ஈற்றில் காளவாவிக்குளத் 
தைக் கட்டுவித்தான் . அதனைக் கட்டுவிக்கும்போது , அணை கட்டக் 

டக்குறித்து 
விடத்தில் , ஐம்புலனொடுக்கி யோகத்திலிருந்த ஓர் தபசியைச் சிறிது மிர 
க்கமின்றி அவ்வணையினுள் இட்டு மூடிக்கட்டுவித்தான் . இதன்பின்பு 
அவன் , தனதுமாமனும் பௌத்தகுருவுமாகிய மகாநாமன் என்பவனால் , 
விஜயராஜன் இலங்கைக்கு வந்தது முதல் மகாசேனன் இறந்தது பரியந்த 
மாகவுள்ள அரசர்சரித்திரத்தை , " மகாவமிசம் " என்னும் பெயரால் எழு 
துவித்தான் . கடைசியில் , 

" பிறர்க்கின்னா முற்பகற் செய்யிற் றமக்கின்னா 
பிற்பகற் றாமே வரும் . ” 

என்ற பொய்யாமொழிப்புலவர் வாக்கின்படி , 
தந்துசேனனை அவன் மூத்த குமாரனாகிய ( Kasiyapa I ) க - ம் காசிய 
ப்பன் சங்கிலியிற்கட்டி மடக்கி ஓர் மதிற்சுவருக் கடிப்படையாகப் போட் 
டுக் கட்டுவித்தான் . 


விஜபவமிசகாலம் . 


உ 


இப்படித் தத்துசேனன் 18 வருடமரசாண்டு , காசியப்பனாற் கொலையு 
ண்டிறந்து போன்மையை மனத்தில் வைத்துச் சகிக்கவாற்றாத இளைய 
குமாரனாகிய ( Mogallana) முகலானன் என்பவன் , தன் தமையனோடு 
பகைசாதிக்கவெண்ணி , இந்தியாவுக்குப் போய் , ஓர் சேனையைச் சேர்த் 
துக்கொண்டு , கொழும்பில் வந்திறங்கினான் . அதனை அப் பீதுருசேதகன் 
கேள்வியுற்று , அஞ்சி , அநுரதபுரத்தினின்றும் தனக்குவேண்டிய திரவி 
யங்களை வாரிக்கொண்டு மாத்தளைக்கோடி , அங்கே , யார்க்கு மேறுதற்கரிய 
* சீயகிரி என்னுங் குன்றின் மேல் ஓர் கோட்டையைக் கட்டிக்கொண்டது 
கிருந்தான் . சிலநாட் சென்றபின் காசியப்பன் குருநாகலுக்குப்போக நேரி 
ட்டபோது , அங்கே அவனை முகலானன் எதிர்த்து யுத்தத்தில் கொன்றான் . 

அப்பால் முகலானன் அரசனாகி அநுரதபுரத்தை ராஜதானியாக்கி 
18 வருடமாண்டு கி.அ. 512 - ல் இறந்தான் . இவனுக்குப் பின் , கி . அ . 
769 - ம் வருடம் வரையில் ஆண்ட அரசர் , குமரதாசன் முதல் மூன்றாம் அக் 
கிரபோதி ஈறாக இருபதோடறுவர் . அவருள் , ( Kumaradasa ) தமாதா 
சன் காலத்தில் , கலாசமுத்திரமும் கவிராஜ சிங்கமுமாகிய காளிதாசன் 
இந்தியாவினின்றும் இலங்கைக்கு வந்திருந்தான் . அரசன் , ஒருநாள் , தன் 
வழக்கப்படி ஓர் தாசி வீட்டுக்குப் போய் அவளுடன் இன்பம் நுகர்ந்து மீளு 
ம்போது அவ்வேசி வீட்டுச்சுவரில் , ஒரு வெண்பாவின் முதலடி இரண்டை 
யும் எழுதி , அதற்குப் பக்கத்தில் " இதன் மற்றையடிகள் இரண்டையும் 
முடிப்பவர்க்குப் பரிசு கொடுக்கப்படும் " எனவு முடன் வரைந்து போயினன் . 
அவன் போனபின் அவ்வேசி வீட்டுக்குத் தற்செயலாய் வந்த காளிதாசன் 
அதனைக்கண்டு ஈற்றடியிரண்டையும் எழுதிமுடித்தான் . இதனைக்கண்ட 
அந்தவேசி , அரசன் கொடுக்கும் பரிசைத் தான் பெற்றுக்கொள்ள வேண் 
மென் றாசை கொண்டு , தன் வீட்டுக்குள் காளிதாசனை யழைத்துச் சூதினா 
கொன்று முற்றத்தில் புதைத்தாள் . இதனை எவ்வழியாயோ அரசனறிந்து 
ஆதலக்கடலில் மூழ்கினவனாய் அவள் வீடு சென்று அப்பிணத்தையெடு 
த்து அதிசம்பிரமத்துடன் தகனஞ்செய்தும் , தன்மனம் ஆகுலத்தினின் 
றும் நீங்காமை கண்டு அத் துயரத்திற் கெல்லைகாணுமாறு , " யான் இதை 
எவ்வாறுசகிப்பன் " என்று , கொளுந்தியெரியும் அக்காஷ்டத்தின் மீதிலே 
யே விழுந்திறந்தான் , 

(இச்சாளிதாசன் போஜனுடைய கேசனோ அல்லனோவென்பது சர் 
தேகம் . ) 

* சீயகிரி - அம்மலையில் சிங்க உருக்கள் வெட்டியிருந்தமையால் அத் 
ற்கு இப்பெயர் வந்தது . 


உசு 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


மற்றையோர்சரித்திரம் இங்கு கூறத்தகும் விசேடமுடையதன்று. ஏற 
க்குறைய அவர்கள் எல்லோரும் அநுரதபுரத்திலேயே யிருந் தரசுசெய் 
துவந்தார் . இவர்காலமெல்லாம் , அஃதாவது ஏறக்குறைய 200 வருஷம் 
வரையில் தமிழர் இந்தியாவினின்றும் அடிக்கடி இலங்கைக்குவந்து கொள் 
ளையடித்துப் போவா ராயினார் . 

பின்னர் , 769 - ல் முந்திய கூ - ம் அக்கிரபோதி குமாரன் ( Aggrabo 
dhi IV . ) ச - ம் அக்கிரபோதி அரசனாகித் தமிழருக் கச்சுற்று , அநுரதபுரி 
யைவிட்டுப் பொல்லநாருவையை யடைந்து அதைத் தனக்கு இராஜதானி 
யாக்கி , " மாடக்குச்சித்திரமு மாநகர்க்குக்கோபுரமும் " என்றபடி அதனைச் 
சிறப்பிக்கவேண்டி அதன் சூழலில் அநேக பெரிய குளங்களையும் ஓர் விசி 
த்திரமான ராஜமாளிகையையும் , அநுரதபுரியிலுள்ள சமாதிகளுக்குச் சரி 
வந்த சமாதிகளையும் அமைப்பித்தான் . இவன் , புத்திரரைப் பெற்றும் , அவ 
ர்கள் அற்பாயுசுடையராய் இவனுக்கு முந்தி யிறந்து விட்டமையால் , மிகிந் 
தன் என்னும் பெயருடைய ஒருவனைச் சுவீகார புத்திரனாக ஏற்று வளர் 
த்தான் . 

இவன் 6- வருட மரசு செய்து போக , ( Mihinda ) மீகிந்தன் அரசனாகி , 
தங்கத்தினால் ஓர் புத்தவிக்கிரகத்தை அமைப்பித்து , அதற்கு இரத்தினப் 
பிரசாதம் என்னு மாலயத்தைக்கட்டி அதில் ஸ்தாபித்து , 20 வருடமாண் 
டான் . அப்பால் 795 - ல் , அவன் மகன் (Dapulo III . ) ங -ம் தபுலு செங் 
கோல் கைக்கொண்டான் . அவன் , தன்குடிகளுடைய க்ஷேமத்தை விரு 
ம்பி , குளந்திருத்தலாதியாம் வேலைகளை அதியூக்கத்தோடும் நடப்பித்தான் . 
தன் நாட்டில் மருத்துவரை யதிகரிப்பிக்கும் நோக்கத்தோடு ஓர் மருத்துவ 
கலாசாலையை ஸ்தாபித்தான் . ஈற்றில் அந்நாட்டு அரசியற் பிரமாணங்க 
ளெல்லாம் தனக்குப் பின்னும் பிறழாது கைக்கொள்ளப்பட வேண்டுமெ 
ன்னுங் கருத்தினனாய் அவற்றைத் திரட்டி ஓர் தரும நூலாக்குவித்தான் . 

இவன் இப்படி 5 வருடமாண்டு போனபின் , அவன் மகன் 2 - ம் மிகி 
ந்தன் 4 வருட மரசியற்றினான் . அவனுக்குப்பின் அவன்தம்பி 5 - ம் அக் 
கிரபோதி 11 வருடம் பிரஜாபரிபாலனம் பண்ணினான் . அவனுக்குப்பின் 
அவன்மகன் 4 - ம் தபுலு 16 வருடம் செங்கோலோச்சினான் . அவனுக்கு 
ப்பின் அவன் தாயாதியாகிய 6 - ம் அக்கிரபோதி 3 வருடம் அரசுபுரிந் 
தான் . அவனுக்குப்பின் ( கி . அ . 838. ) அவன்குமாரன் ( Mitwellasen ) 
மித்தவேலசேனன் அரசனானான் . 

அப்போது பாண்டியன் படையெடுத்துவந்து பொல்லநாருவையை 
வளைந்து அரசனோடு போர்தொடுத்து , அரசனைப் புறங்காட்டச் செய்து , 


விஜயவமிசகாலம் . 


உள் 


அவன் மக்களில் ஒருவனைக் கொன்று , ஆலயங்களுள் பிரவேசித்து , தங்க 
ததினாலாய புத்த விக்கிரகங்களையும் , திருவாபரணங்களையும் , ஆதிபுத் 
ருடைய திருப்பாத்திரத்தையும் கையாடிப் பொதி பொதியாய்த் திரவியன் 
களை வாரி , பாண்டி நாட்டுக் கனுப்பினான் . சிறிது நாளின் மேல் மித்தவேல் 
சேனன் பாண்டியனோக . றவாடி ஒப்புரவாகித் தன திராச்சியத்தை மீள 
ப்பெற்றுச் சிறிது காலம் செங்கோலோச்சி வருகையில் , இந்தியாவினின் 
றும் பௌத்தமதத்தில் ஓர் பேதமாகிய விச்சிரவாதிமதம் இலங்கையில் 
வரலாயிற்று. 

இவன் 20 வருட மரசியற்றிப்போக , அவன் மகன் மகனாகிய ச - ம் கா 
சியப்பன் அரசனானான் . அக்காலையில் பாண்டியன் மகன் தன் தந்தை 
யோடு போர்புரிந் தாற்றாமல் புறங்கொடுத்து இலங்கையையடைந்து காசி 
யப்பனைத் தஞ்சமாகப்பற்ற , " ஆனைக்கொரு காலமானால் பூனைக்கு மொரு 
காலம் " என்றபடி , காசியப்பனும் " என்பகை தீர்க்க இதுதான் சமய " மே 
ன்று பாண்டி நாட்டுக்குப் படையோடு சென்று பாண்டியனைக் கொன்று , 
அவன் மகனை அரசனாக்கி , முன் பாண்டியன் வாரிப்போன பொருள்க 
ளோடு ஏராளமான நிதிகளை ஏற்றிக்கொண்டு இலங்கைக்கு மீண்டான் . 

இவன் இப்படி வீரசூரனாய் 33 வருடம் அரசியற்றிப்போக , அவன் 
சகோதரன் ( Udaya I. ) க - ம் உதயன் அரசனாகிச் சலாதாரங்களைத் திரு 
த்தி 35 வருட மரசு செய்தான் . அப்பால் 926 - ல் அவன் குமாரன் உ - ம் 
உதயன் அரசனாகி வெகு குளங்களைக் கட்டி II வருடம் ஆண்டான் . 


அவனுக்குப்பின் அவன் மருகன் – ம் காசியப்பன் முதல் ச- ம் சே 
னன் ஈறாக , கி.அ. 937 - ம் வருடம் தொடங்கி 1023 - ம் வருடம் வரையில் 
ஆண்ட அரசர் பதின்மர் . இதுகாறும் தலைநகராயிருந்த மகர் பொல்லா 
ருவை . 


அப்பால் 1023 - ம் ந அவன் சகோதரன் ச - ம் மிகிந்தன் அநூபு 
ரியை இராஜதானியாக்கி அங்கிருந் தரசு செய்கையில் , சோழர் படையெ 
டுத்துவந்த யுத்தஞ்செய்து அவனையும் அவன் தேவியையும் சிறைப்படுத் 
திச் சோழநாட்டுக்குக் கொண்டுபோயினார் . அப்படிப் போகும்போது இல 
துகைக்குப் பிரதிய திபதியாக ஓர் தமிழனை நியோகித்துப்போக , அவனும் 
30 வருட மரசு செய்தான் . 

அக்காலத்தில் , பயிர்ச்செயலில்லாது கிடந்த ஊருகுணை நமோத்தி 
ரம் சிங்கள அரசர் கையிலிருந்தது . அதுவும் சிறிது காலம் உரிமைக்கா 
ரரற்றுக் கிடக்க , ஈற்றில் மந்திரியாகிய லோகேசுபான் அரசனாகி , கதிர் 


இலங்கைச் சரித்திர சூசனம். 


காமத்திலிருந்து அரசாட்சி செயது கி . அ . 107I- ல் இறந்தான் . அப்பால் 
அந்நாட்டுக் கரசனாக ராஜவமிசத்திலொருவன் 

விஜயபாகு 

என் 
னும் பட்டப்பெயருடன் வந்தான் . அவன் அதிபராக்கிரமசாலியாயிருந்த 
தனால் மற்றைய நாடுகளினின்றும் தமிழரைத் துரத்திப் பொல்லாருவை 
முதலிய பூர்வ தலைநகரங்களைக் கவர்ந்து இலங்கை முழுமைக்கும் ஏகசக் 
கிராதிபதியானான் . பின்னர் அவன் தன்தேயத்தில் , ஆன்றோருரைப்படி 
பிராதமிக்குருமார் ஐவர்க்குக் குறையாமல் இருத்தல் வேண்டுமென் றெ 
ண்ணி , சீயநாட்டிலுள்ளதென அநுமிக்கப்படும் ஆரமனா நாட்டுக்கு ஓர் 
தூதனையனுப்பி அங்கு என்றும் அவர்களை வரவழைத்து , மதாதிவிஷயங் 
களைச் சீர்ப்பத்ேதினான் . 


இவன் 55 வருஷம் செங்கோல் செலுத்திச் சந்ததியின்றி யிறக்க , 
இராஜத்துவம் எனக்குனக்கென்று வாதிட்டுக் கலாமவிளைத்து அவன் 
தம்பி (Jayabaha) ஐயபாது 1 வருடமும் , விஜயபாகுவின் இளையமகன் 
விக்கிரமவாகுவும் , அவன் தமையன்மகன் உ - ம் கஜபாகுவும் இணைந்து 
29 வருடமும் ஆண்டார் . ஈற்றில் , 1153 - ல் , ( Prakramabahu , The 
Great ) மகா பராக்கிரமவாத அரசனானான் . சிங்கள சரித்திரத்தில் இல் 
வரசசிரோன்மணியினுடைய பெயரே அதிப்பிரபலியமுடையது . இவன் 
கல்வியைக் கிரமமாகக் கற்று , நானா காரியாமிச அறிவு விருத்தியின் பொரு 
ட்டுப் பரதேச சஞ்சாரஞ் செய்து அவ்வத்தேசத்தாருடைய ஒழுக்க வழக் 
கங்களைக் கிரகித்துணர்ந்தவன் , இவன் தனது அரசியல் விடயத்தைக் கவ 
னிக்கத்தொடங்கி , தூர்ந்து கிடந்த அநேக குளங்களையும் , பாய்கால் வடி 
கால்களையும் திருத்திக் காடுமேடுகளை யெடுத்து விளையுள்களாக்கி நீர்வ 
ளம் நிலவளங்களைப் பெருக்கினான் . ஆபத்துவரும் காலங்களில் புகலிட 
ங்களாக உபயோகமாகும் பொருட்டுப் பற்பல விடங்களில் கோட்டைகளைக் 
கட்டுவித்தான் . பொல்லநாருவைாகருக்கு அரணாகச் சுற்றியோர் கொத்த 
ளத்தையும் அமைப்பித்தான் . சுருக்கிச்சொல்லின் , இவன் தன் நாட்டிற்கு 
வளத்தளவிலும் வலியளவிலும் விட்ட குறை ஒன்றேனு மில்லையென்க . 

இவனிப்படித் தன் நாடும் குடிகளும் சீரினாலும் சிறப்பினாலும் செழி 
த்தோங்க அரசியற்றி வருநாளில் இலங்கையினின்றும் சில குலீனஸ்திரி 
களை ஓர் தளகத்தனோடும் ஏற்றிப் பரதகண்டநோக்கிச் சென்ற சிலமரக் 
கலங்கள் , காம்போஜநாட்டின் ஓரமாய்ப் போக , அவைகளை அந்தேயத் 
தரசன்கண்டு , அவற்றிற்குத் தலைவனாகச் சென்ற தளகத்தனையும் மதி 

தடுத்து அவற்றிலிருந்த பெண்களை எடுத்தது காரணமாக , அவ்வர 
சனோடு போர் தொடுக்க வெண்ணிப் பராக்கிரமவாகு 500 மரக்கலங்களோடு 
ஓர் பெருஞ்சேனையையும் அச்சேனைக்கதிபதியாக அதிகாரமெனப் பெயரிய 


. 


விஜ.பவமிசகாலம் . 


8 


ஓர் தமிழனையும் அனுப்பினான் . அப்படிப்போன சேனாபதி தன்சேனையோ 
டுங் காம்போஜ நாட்டையடைந்து அங்கே யுத்தகளத்தில் அரசனைச்சாய் 
த்து , அந்நாட்டுக்கு ஓர் பிரதியதிபதியை நியோகித்து , அதனைத் தன் எச 
மானனாகிய பராக்கிரமவாகுவுக்குத் திறைநாடாக்கிவிட்டு மீண்டான் . 

அதன்பின்னர் , பராக்கிரமவாகு சோழ பாண்டியர் செருக்கையு மட 
க்க வெண்ணி ஆங்கும் ஓர் சேனையையும் சேனாபதியையு மனுப்பினான . 
இதனைச் சோழ பாண்டியர் உணர்ந்து இருவரு மைக்கியப்பட்டுப் பராக் 
கிரமவாகுசேனையை யெதிர்த்தார் . எதிர்த்தும் நிர்வகிக்கவாற்றாமல் அவர் 
கள் பின்வாங்க , அச்சேனாபதி வெற்றி சிறந்தவனாய் இராமேச்சரத்தையும் 
அதன் அயல்நாடுகளையும் சிங்கள ராச்சியத்துக் குட்பட்டவைகளாக்கி , அப் 
பால் பாண்டிநாட்டுக்குப் பாண்டியனை நீக்கி , அவன் மகனைத் திறையரச 
னாக வியோகித்து விட்டுத் திரும்பினான் . 

இவ்வண்ணம் பராக்கிரமவாகு பிறதேயத்தரசரையடக்கி அவரிடத் 
தில் திறைவாங்கிப் பகையரசர்பயம் சிறிது பின்றி யரசுசெய்து வருமள 
வில் , தன்னாட்டை யின்னுஞ் சிறப்பிக்கவேண்டுமென்றெண்ணி , பழந்தரு 
மரச்சோலைகளை யுண்டாக்கல் , கால்வாய் வெட்டல் , குளங்களில் எந்நாளும் 
நீர் குறையாதிருக்கும்படி ஆறுகளைத் திருப்பல் முதலிய நன்முயற்சிகளில் 
கையிட்டுத் தன் காலத்தைக் கழித்தான் . அப்படி யிவனாலியற்றப்பட்டவை , 
களுள் ஓர் வெட்டாறானது பன்னாகத்தில் எல்லகாரையென்னு மிடத்துக் 
குச் சமீபமாக , அம்பங்கை நதியினின்றும் பிரிந்து , மின்னேரி கந்தளாய் 
முதலிய பலகுளங்களுக்கு நீரூட்டி , ஏறக்குறைய நூறுமைல் நீளமுடை 
யதாய் வடகிழக்கே சென்று , கடலிற் சங்கமிக்கின்றது . இது , இலங்கா 
தேவிமார்பில் , வச்சிரப்பதக்கங்களை இடை இடையே கோத்தணிந்ததோர் 
வச்சிரமாலை போலும் , பலகுளங்களைத் தொடுத்திருத்தலால் " பராக்கி ! 
மோத்தி " எனவும்படும் . ( உத்தி - கடல் . ) 

இவன் இவ்வாறு ஊருக்கு அநேகநன்மைகளைச் செய்து உலோகக்ஷ 
கன் என்று ஜனங்கள் வாழ்த்தும்படி 33 வருடம் செங்கோல் செலுத்தி 
1186 - ல் இறக்க , அவன் சகோதரி புத்திரனாகிய உ - ம் விஜயபாகு அரச 
னாகி , ஒருவருடமரசு செய்து வருகையில் , அவனை ஓர் காமக்கிழத்திபொ 
ருட்டால் 5 - ம் மிகிந்தன் என்றொருவன் கொன்று , தானே அரசனாகினான் . 
அவனும் 5 மீ ஆண்டு கொலையுண்டிறந்தான் . அடுத்த 87 - ல் கலிங்கநாட்டு 
அரசவழிசத்துக் கீர்த்தி நிசங்கன் அரசனானான் . அவனும் பராக்கிரமவாகு 
வைப்போல் ஊர்ச்சேமத்துக்கு வேண்டுவனவெல்லாஞ் செய்து , குடிகள் 
மனங்கோணாமல் நீதிவழி யரசுசெய்தான் என்பது , அக்காலத்தில் அவன் 


கூய 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


பேரால் நாட்டப்பட்டுள்ள ஞாபகஸ்தம்பங்களில் வரையப்பட்டிருக்கும் . 
கீர்த்திக்குறைவிடம் " ( Fountain of renown ) , " பூலோசரஙகன் " 
( Protector of the earth) , " சர்வலோகபிரகாசதீபம் " ( The Lamp 
by which the whole world is illuminated ) என்னும் வசனங்களால் 
விளங்கக்கிடக்கின்றது . அவன் சிம்மாசனத்தைத் தாங்கின்ற கற்சிங்கம் 
இப்போது கொழும்பு நூதனசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது . 

இவன் 9 வருடம் அரரியற்றி HI96- ல் இறக்க , அவன் மகன் ( Wee 
rabahu ) வீரவாகு அரசனாகி ஒருநா ளரசு செய்யாமுன் பரிசாரகனால் 
கொல்லப்பட்டான் . பின்பு 97 - ல் பராக்கிரமவாகுவின் கைம்பெண்டாகிய 
( Lilawati ) லீலாவதி அரசியானாள் . இவள் மும்முறை யரசியாகி . அம் 
மும்முறையிலும் சிறிதுசிறி துகாலம் அரசு செய்து , கலகக்காரரால் அர 
சிழந்தாள் . இறங்கோட்டுச் சமாதியெனப் பொல்லாருவைக் கணித்தாகக் 
கிலமாகிக்கிடக்கும் , மகோன்னத பெளத்தாலயத்தின் வில்மாடத்துக்குத் 
தங்கப் பூச்சிடுவித்தவள், இவளே . அன்றியும் , இவள் தன் சமஸ்தானத்து 
வித்துவான்களால் சசதாவம் , மூவசேவதாவம் என்னும் காவியங்களை 
இயற்றுவித்தாள் . இவை சிங்களத்தில் அதி சிறந்தபாடல்கள் . 

அப்பால் 1200 - ன் மேல் தமிழர்படை வரவு அடிக்கடியாக , இலங் 
கைப்பட்ட துயர் சிறிதல்ல . பாண்டி நாட்டினின்றும் தமிழர் திரள் திரளாய் 
வந்து எண்ணிறந்த சமாதிகளை இடித் துதிவிட்டார்கள் ; விகாரைகளைப் 
படைவீடுக ளாக்கினார்கள் ; சிங்களருடைய மத நூல்களை எரித்தார்கள் ; பிர 
புக்களைச் சிறைப்படுத்தினார்கள் ; அவர்கள், திரவியங்களைக் கொள்ளை யாடி 
னார்கள் , திரவியங்களிருக்குமிடத்தைக் காட்டாதவர்களுடைய கைகால்க 
ளைச் சோதித்தார்கள் . அந்தோ! தமிழர் இலங்கையர்மே லிழைத்த துன்பம் 
சொல்லுதற்கு மரிது ! அரிது !! 

இப்படியெல்லாஞ் செய்து ஈற்றில் 1214 - ல் தமிழரிற் பிரதானியா 
கிய ( Magha ) மாகன் என்பவன் இலங்காதிபதியாகி 21 வருடம் செ 
ய்து வருகையில் , ஸ்ரீசங்காபன் மரபிற்பிறந்த நாம் விஜயபாகு அம் மகா 
னைத்தொலைத்து அரசனாகி , இலங்கையின் தென்பாலினின்றும் தமிழரை 
யகற்றிவிட்டான் . அவர்களெல்லாரும் தற்காலத்துள்ளவாறே வடபாகத் 
திற் செறிந்து குடி கொண்டார் . அதனால் விஜயபாகு தமிழர்க்கஞ்சி , தான் 
நாமமாத்திரையிலாயினும் அவர்க்குத் திறையரசனாயிருத்தல் புத்தியென் 
றடங்கி , ஏறக்குறைய 500 வருஷகாலமாகத் தன் முன்னோரிருந் தரசாண் 


சசதாவம் தியுத்தர் முயலா யவதரித்தவாறு கூறுரல் , 
மூவதேவதாவம் - ஆதி புத்தர் மான்வடிவெடுத்தவாறு கூறு நூல் . 


விஜபவமிசகாலம் . 


டவிடமாகிய பொல்லநாருவையை விட்டு , சத்தகோறளையிலுள்ள தம்பதி 
னியா நகரியைத் தன் துரைத்தனள் தானயாக்கினான் . 

இவன் 24 வருட மரசியற்றிப்போக , 1266 - ல் ( Pandit Prakrama 
bahu ) பண்டித பராக்கிரமவாத அரசனாகி , வழிச்சாலைகளைத் திருத்தி , பா 
வங்களைக்கட்டி , ஸ்ரீவர்த்தனபுரியையு மமைப்பித்தான் . (ஸ்ரீவர்த்தனபுரி - 
சத்தகோறளையிலிருந்த ஓர்நகரம் .) அவன் வித்தியாவிநோதனாயிருந்தது 
பற்றி ஊர்கள் தோறும் வித்தியாசாலைகளைத் தாபித்துக் கல்வியை அபிவி 
ருத்தி செய்வதி லதியூக்கமுடையவனாயிருந்தான் . இப்படியவன் அரசா 
ட்சி செய்து வருகையில் தமிழர் படையெடுத்துவர , அவன் அவர்களை யெ 
திர்த்து ஆனைக்கூட்டத்தில் சிங்கம்பாய்ந்தாலொப்ப அநேகரைச் சங்கரித் 
துத் தமிழக்களையை அடியோடு களைந்தான் . பூஜாவலி என்னும் நூலை 
யயூரபாதன் என்னும் பண்டிதனா லியற்றுவித்தவன் இவனே . இவன் முந் 
திய அரசின்மகன் . 

இவன் இவ்வண்ணம் 35 வருடம் அரசியற்றிப்போக , அப்பால் நான் 
காம் ( Wijayabahu ) விஜயபாகு அரசனாகப் பொல்லநாருவையிலிருந்து 
2 வருட மரசியற்றியபின் ஓர் பெண்பொருட்டுக் கொலையுண்டான் . அப் 
பால் அவன் தம்பி ( Bhuwanekabahu ) புவனேகவாகு என்பவன் அரச 

இயப்பாகுநகரைத் தனக்கிர ஜதானியாக்கி அங்கிருந்து அரசு செய் 
யத்தொடங்க , உடனே பாண்டியர்வர் தரண்வளைத்துச் சூறையாடி , " தால 
தம் " என்னும் புத்ததசனத்தையு முடன் கொண்டு போயினார் . அப்படியி 
ருந்தும் அவன் 11 வருட மரசியற்றினான் . 

அப்பால் , 1314 - ல் ச - ம் விஜயபாகு புத்திரன் ( Prakramabahu Iv . ) 
ச - ம் பராக்கிரமவாகு அரசனாகி , முன் பாண்டியர் அபகரித்துப்போன திவ் 
வியதந்தத்தை , அவரிடத்திற்போய்க் குறையிரத்து மீட்டுக்கொணர்ந்து , 
இனி யிங்கிருக்கலாகாதென்று இயப்பாகு நகரைவிடுத்துக் குருநாகலை நக 
ருக்கேகி அங்கிருந்து அரசியற்றினான் . 

இவன் 5 வருட மரசு செய்து தொலைய , அப்பால் 2 - ம் புவனேகவாகு 
5 - ம் விஜயபாகு ஈறாக நால்வா அரசராகி அந்நகரிலிருந்தே முறையே யர 
சுசெய்தார் . 

அவர்க்குப்பின் அஃதாவது கி.அ. 1347 - ல் அரசனான ச - ம் புவனே 
கவாத அந்நகரைவிட்டுக் கம்பளைக்குப் போய் , அங்கிருந்து 14 வருடமா 
ண்டான் . இவ்வண்ண மிவ்வரசர்கள் " பூனை , குட்டி போட்டு எழுவீடு சக் 

பூஜாவலி - ஆதி புத்தருடைய சரித்திரம் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


கிச் செல்வது " போல் , அடிக்கடி இராஜதானியை மாற்றிக்கொண்டது , 
தமிழருடைய துன்பத்துக்கஞ்சி யென்பது வெளிப்படை . கம்பளை முன் 
னோரால் சக்காஸ்ரீபுரம் என்றழைக்கப்பட்டது , 

அப்பால் 1361 - ல் 5 - ம் பராக்கிரமவாகு அரசனாகிக் கம்பளையிலிருந்கே 
10 வருட மாண்டிறக்க , 1371 - ல் ( Wikramabahu III . ) ( ஙா-ம் விக்கிர 
மவாத அரசனாகிச் சிறிதுகாலங் கம்பளையிலும் சிறிது காலங் கண்டியிலு 
மாகவிருந் தரசுபுரிவானாயினான் . அங்கிருந்தபடியே அவன் தன்மந்திரியா 
கிய அளகேசுபரனால் , கொழும்புக்குச் சமீபத்தில் ஓர் கோட்டையையும் . 
ஜயவர்த்தனபுரி யென்னும் பெயருள்ள ஓர் நகரையு மமைப்பித்தான் . 
( ஜயவர்த்தனபுரி - கோட்டைக்காடு .) அந்நாளில் , பாண்டியன் ஏவலின் 
வழி பெரும்படையோடுவந்த ஆரியச்சக்கிரவர்த்தி , கொழும்பு, நீர்கொழு 
ம்பு , சலாபம் என்னு விடங்களிற் கோட்டைகளைக் கட்டுவித்து , அளகேசு 
பரனைத் திறை கொடுக்குமாறடக்கி , இலங்கையின் வடபாகத்தைத் தன தா 
ளுகைக் குள்ளாக்கி , யாழ்ப்பாணத்திலிருந் தரசு செய்தான் . அப்படியே 
அளகேசுபானும் அச்சக்கிரவர்த்திக்குச் சிறிதுகாலம் கப்பக்கட்டிப் பின் 
னர்த் தமிழரைச் சிறிதுர் தலையெடுக்காவண்ணம் பறக்கடித்து , இலங்கை 
முழுவதையும் விக்கிரமவாகு பெயரால் வெற்றி கொண்டான் . கண்டி , 
முன்னோரால் செங்கடகநகரியெனப்படும் . 


இவ் விக்கிரமவாகு 7 வருட மரசியற்றிப்போக , ரூ - ம் புவனேகவாகு 
அரசனாகி 20 வருடமாண்டான் , அப்பால் , சா- ம் விஜயபாகு அரசனாகி அக் 
கம்பளையிலேயே யிருந்தரசாண்டு வருகையில் , சீனதேயத்தினின்றும் சில 
பௌத்தர் ஓர் தளகர்த்தனைத் தலைமையாகக் கொண்டு , தம் வழக்கப்படி , 
யாத்திரிகராய்ப் புறப்பட்டு , இலங்கையிலுள்ள தாலதமகாலயத்துக்குக்கா 
ணிக்கை கொண்டு வருவாராயினார் . அவர்களை விஜயபாகு ராஜன் பதிவிரு 
ந்து சதி செய்யப் பிரயத்தனித்தபோது , அவர்கள் அதிப் பிரயாசையோடும் 
அரசன்கைக்குத் தப்பித் தங் கப்பலுக்கு ஓடிப்போயினார்கள் . அதனை அவ 
ர்கள் தங்கள் மனத்திற்கொண்டு , சீனத்துக்கேகியவுடன் , அத்தளகர்த் 
தன் கப்பற்சேனையை அங்குநின்றும் சேர்த்துக்கொண்டு யுத்தசன்ன 
த்தனாய் மீண்டும் இலங்கையை நாடி வந்து , கம்பளையரணை வளைந்து , அர 
சனையு மவன் மனை மக்களையும் சிறைப்படுத்திச் சீனதேயத்துக்குக் கொண் 
டுபோயினான் . அங்கே சீனசக்கிரவர்த்தி அவர்களைக்கண்டு , " உங்களுள் 
விவேகியொருவனை எமக் கடிமைத்தனம் பூண்ட அரசனாக வியோகித்துக் 
கொள்ளுதல் உங்களுக் குடன்பாடாகில் , நீங்கள் மீண்டிலங்கைக்குப் போ 
தல் கூடு " மென்ன , அதற்கவர்கள் இசைந்து அங்கு என்றும் புறப்பட்டில 
ஸ்கையைவந் தடைந்து , உடனே , அஃதாவது 140- ல் , தம்முளொரு 


விஜபவமிசகாலம் . 


னாகிய கூ - ம் பராக்கிரமவாதவை யரசனாக வியோகிக்க , அவன் ஜயவர்த்த 
னபுரியைத் தனக்கு இராஜதானியாகக் கொண்டு , அங்கிருந்து காலந்தோ 
றும் சீனருக்கு இறை செலுத்தி 30 வருடமும் , அஃதின்றி 22 வருடமும் 
ஆக 52 வருட மரசு செய்தான் . அதற்கிடையில் அவன் தமிழருடைய 
செருக்கையெல்லாமடக்கி இலங்கையை முன்போல் ஏகசக்கிரா 
மாக்கினான் . அன்றியு மரசிறைவருமானம் போதாதெனக் கண்டு புதிய 
வரிகளையு மேற்படுத்தினான் . இவனில்வா றி ராச்சியம் பண்ணி இறந்து 
போக , அவன் பௌத்திரன் (Jayabahu II . ) உ - ம் ஜயபாது அரசனாகி 
2 வருட மரசியற்றிவர , அவன் இனத்தவனாகிய 6 - ம் புவனேகவாகு படை 
யெடுத்து , அவனைப் போரில்வென்று பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண 
டேழுவருட மாண்டான் . அவனுக்குப்பின் அவன் சுவீகாரபுத்திரனாகிய 
எ - ம் பராக்கிரமலாகு அரசனாகி 14 வருடமாண்டான் . இப் பராக்கிரம 
வாகுவுக்குப் பின் , பட்டம் பெற நெடுநாளாகக் காத்திருந்தவனும் , முன் 
எனப் புவனேகவாகுவுக்குத் தம்பியுமாகியவொருவன் , பராக்கிரமவாகு இற 
ந்தவுடன் அவனுடைய சுவீகாரபுத்திரன் பட்டம்பெறக் கொண்ட நோக்க 
த்தை யுணர்ந்து , அப்புத்திரனையும் அவன் பத்தினிகளையுங் கொன்று , 
( Prakramabahu VIII . ) வீரபராக்கிரமவாகு என்னும் பட்டப்பெயர்தா 
ங்கி , அரசனாகி , துவைநாவொப்ப , 20 வருடமாண்டு , 1505 - ல் இறந்தான் . 

அப்பால் அவன் குமாரருளொருவனாகிய ( Prakramabahu IX . ) தரும 
பராக்கிரமவாத சிம்மாசனாதிபதியானான் . இவன் காலத்தில்தான் பறங் 
கிக்காரர் முதன் முதல் இலங்கைக்கு வந்தார் . வந்தவாறு பின்னாக் கூறு 


வாம் . 


ரு . அதிகாரம் . 
( யாழ்ப்பாணச்சரித்திரம் : 

பறங்கிக்காரர் வந்த துபரியந்தம் .) 
மேற்போந்த அதிகாரத்திலே யாழ்ப்பாணமென வோரிடங் குறிக்கப் 
பட்டிருத்தலாலும் , அதுவுமோர் பிரத்தியேகமான இராச்சியமாயிருந்த 
மையாலும் அதன் வரலாற்றையும் , பறங்கிக்காரர் வந்ததுவரையில் இங்கு 
கூறுதல் ஆவசியகமாயிற்று . இத்தீவகற்பம் இலங்கைக்குச் சேர்ந்ததாயி 
னும் , அதனின் வேறாய்த் தமிழரசரால் ஆளப்பட்டு வந்தது . அத்தமிழ் 
சரோ , தம் வழிமுறைச் சரித்திரத்தை , சிங்களர் மகாவமிசமென்னும் 
பேரால் ஒரு நூலையெழுதி வைத்ததுபோல் எழுதிவைத்தாரில்வை . ஆயி 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


னும் , இந்நாட்டுச் சரித்திரம் கயிலாசமாலை வைபவமாலை முதலிய நூல்க 
ளில் அபூரணமாய்க் காணப்படும் . 


யாழ்ப்பாணம் ஆதியில் சிங்கள ரால் நாகத்தீவு என்றும் , தமிழரால் 
மணற்றிடல் என்றும் வழங்கப்பட்டு வந்தது . 


ஏறக்குறைய , 2000 வருடங்களுக்கு முன் தஞ்சைநகரில் ஓர் இராஜ 
குமாரி தனது முகரூபம் குதிரைமுகத்தை யொத்திருந்தமையால் , அத் 
னைப் பரிகரிக்கவேண்டி விரதாதிகளனுட்டித்து 

விரதாதிகளனுட்டித்து வருநாளில் , ஓரிரவு , 
புத்திரீ ! கீரிமலையருகிலுள்ள சிற்றாற்றில் போய் ஸ்நானம் செய் உன்மு 
கம் மாறும் " என்றோர் கனவு கண்டு , அவ்வாறே அங்கு நின்றும் பரிவாரங் 
களுடன் புறப்பட்டுத் தோணிமேல் வெர்ந்து கீரிமலையை யடைந்து , அவ் 
வருவிகளில் தோயந்தமாத்திரத்தில் , குதிரைமுகம் போக , நன்முகம் பெ 
ற்றாள் . இதன் நிமித்தம் அவள் சிலகாலம் தங்கியிருந்தவிடத்தை மாவி 
ட்டபுரமென வழங்குவர் . அதுநிற்க , அவளுடன் கூடிவந்த ஓர் பாணன் 
தன் யாழ்வல்லபத்தைக் கண்டியரசனுக்குக் காட்டிப் பரிசு பெறவேண்டு 
மென்னும் ஆசைபற்றி யரசனிடம் சென்று அவன் சமுகத்தில் , கேட் 
டோர் மாசுணம்போல் மயங்கி யானந்தமுறும்படி , வீணாகானம் செய்தான் 
அரசன் அவன் சாதுரியத்துக்கு மெச்சி , " பாண , நாகத்தீவு என்னும் குடி 
யற்ற மணல்மேட்டை உனக்குப் பரிசாக ஈந்தோம் ; பெறுக " என்று , ஓர் 
தாமிரசாசனமு முடனியற்றிக் கைச்சாத்திட் டளித்தான் . அதனை யாழ் 
ப்பாணன் பெற்று உடனே சோழதேயத்துக்கேகி , அங்கு கின்றும் பார்ப்பா 
ராதியாம் நான்கு வருணத்தினரிலும் அநேகரைக் கொணர்ந்து , தான்பெ 
ற்ற சிற்றூரில் குடியேற்றி , அவ்வூர்க்கு யாழ்ப்பாணம் எனப் பெயரிட்டு 
தானே அரசனாயினான் . அவன் சிலநாளாண்டிருந் திறந்து போக , அவன் 
மந்திரிகள் பாண்டி நாட்டினின்றும் சிங்க ஆரியன் என்னுமோர் இராஜ 
குமாரனை வரித்து அரசனாக்கினார் . 


அவனுக்கு ஒரு கை , கூழங்கையாயிருந்ததுபற்றி அவனைக் கூழங் 
கையன் என்பர் . அவன் யாழ்ப்பாண நாட்டுடன் வன்னியையும் , மன்னா 
ரின் றெற்குள்ள நாடுகளையும் கட்டி , நல்லூரிலிருந்தாண்டான் . அவனு 
க்குப்பின் வந்தோர் , ஆரியச் சக்கிரவர்த்திகள் என்னும் பட்டப்பெயர் 
தாங்கி அடிக்கடி சிங்களருடன் போர்மலைந்து அரசியற்றி வந்தார் . இவ 
ர்களுள் ஒருவன் , கி.அ. 1304 - ல் , குலசேகரபாண்டியனால் அனுப்பப்ப 
ட்ட சேனைகளை யழைத்துக்கொண்டு புவனேகவாகுவுடன் போர்புரிந்து 
யப்பாகுநகரையும் புத்த தசனத்தையும் கவர்ந்தான் . வேறொருவன் , அள 
கேசுபரன் காலத்தில் , கொழும்பு, நீர்கொழும்பு , சலாபம் என்னுமிடங்க 


விஜயவமிசகாலம் . 


ரில் கோட்டைகளைக் கட்டுவித்து , மேல் நாடெங்கும் தன் கோலே செலு 
ததி அளகேசுபரனிடத்தில் திறையும் வாங்கினான் . 

இப்படியவர்கள் வலிமையுடையவர்களாய் நெடுங்கால மரசுபுரிந்து 
வருகையில் , ஜெயவர்த்தனபுரியில் அரசாண்டிருந்த 6 - ம் பராக்கிரமவாகு , 
கி அ . 1410 -ல் , தன்மகனை , யாழ்ப்பாணத்தரசனுடன் போர் செய்யுமாறு 
ஓர் சேனையோடு மனுப்ப , அவன் யாழ்ப்பாணம் வந்து கொடிய யுத்தம் 
செய்து , அரசனைக் கொன்று , அவன் மனை மக்களைப் பிடித்துத் தந்தையி 
டங் கொண்டுபோய் ஒப்பித்தான் . அதனால் பராக்கிரமவாகு அவன் திற 
மையை யறிந்து அவனையே யாழ்ப்பாண நாட்டுக் கதிபதியாக்கினான் . 

இப்படிச் சிங்களருக்குக் கிடைத்த யாழ்ப்பாணத் தாதீனம் நீடித்து 
பற்கவில்லை. ஏனெனில் , இலங்கைக்குப் பறங்கிக்காரர் வந்தவுடன் சிங் 
களா நிலைதளம்ப , யாழ்ப்பாணத்தரசர் தலைகிழப்பியதாலென்க. 

இனிப் பறக்கிக்கா ரர் வந்தவாறு கூறுதும்: 


III . பறங்கிக்காரர்காலம் . 


க . அதிகாரம். 
பறங்கிக்காரர் வந்த திமுகல் ; 

இராஜசிங்கன் அரசனான துபரியந்தம் ) 
லங்கையை ஐரோப்பியர் முதன் முதல் அறியவந்ததற்குக் காரணம் , 
கறுவாப்பட்டையென்பது அநேகர் துணிபு . கிறிஸ்த பூர்வாப்தம் . 484 - ல் 
இருந்த ( Herodotus ) ஹேரோதோத்து என்னுங் கிரேக்க பௌராணி 
கர் , இத்தீவைப்பற்றிச் சற்றே அறிந்திருந்தாரென அவரியற்றிய நூலால் 
விளங்குகின்றது . இனி , இத்தீவைப்பற்றி யார்தாம் ஆதியில் நன்றாயறிர் 
திருந்தாரென ஆராயுமிடத்து , கி.பூ. 330 - ம் ஆண்டளவிலிருந்த ( One 
sicritus ) ஓனசைக்கிறது என்பவரையே எடுத்துக்கூற இடமாகுகின்றது . 
கிறிஸ்தத அபராப்தாரம்பத்தில் தான் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் வர் 
த்தகசம்பந்தம் கிரமமாகவுண்டாகத் தொடங்கிற்று . அக்காலத்தில் , துலு 
க்க வர்த்தகக் கப்பல்கள் நூற்றுக்குக்குறையாமல் செங்கடற்றுறையினின் 
றும் ஆங்குள்ள பொருள்களையேற்றிக்கொண்டு , மலையாளக்கரை , இலங் 
கைக்கரை முதலிய விடங்களையடைந்து , பண்டமாற்றல் செய்து மீளும் . அப் 
படி மாற்றி யிங்கிருந்து கொண்டுபோகப்படும் பொருள்கள் , யானை , யானை 
த்தந்தம் , ஆமையோடு , முத்து , கறுவாப்பட்டை யென்பனவாம் .. 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இன்னும் , கி . அ . 270 - ம் ஆண்டளவிலிருந்த ஓர் ஐரோப்பிய பௌ 
ராணிகர் , இலங்கையானது மிகப் பெரிய தீவென்றும் அங்குள்ளாரெல் 
லோரும் ஐரோப்பிய நாட்டுப் பெண்கள் போல் தலைமயிரை வளர்த்து முடி 
த்துக்கொள் பவர்களென்றும் கூறுகின்றார் . ஈதன்றி , 1284 - ல் ( Marco 
Paulo ) மார்க்குபாவுலு என்னும் யாத்திரிகர் ஐரோப்பாவினின்றும் புறப் 
பட்டுத் தேசசஞ்சாரஞ் செய்து வருகையில் இலங்கைக்கு வந்துபோயினா 
ரென அவர்கூறிய இலங்காலக்ஷணம் ஒத்திருத்தலின் , நன்கு புலப்படுகி 


ன்றது . 


அது நிற்க ; கி . அ . 1400 - க்குப் பின்னரன்றி அதற்குமுன் ஐரோப் 
பாவினின்றும் கப்பல்கள் இலங்கைக்கு நேராக வந்ததில்லை . அந்நாளில் , 
வர்த்தகர்கள் , பாதிவழி கடல்மார்க்கமாயும் , பாதி தரைமார்க்கமாயும் போ 
வர் . அதனால் செலவு மதிகமாகப் பொருள் விலையு முயர்வாயிருந்தது . 


1450 - ன்மேல் , ஐரோப்பியருள்ளும் பறங்கிக்காரரே கடற்பிரயாண 
த்தில் அதி யூக்கமுடையவராயிருந்தார் . அவர்கள் நாடு , ஐரோப்பாவிலே 
தென்கீழ்த்திசையிலுள்ள " போத்துக்கால் என்பது . அக்காலத்தில் அவ 
ர்கள் அநேக யாத்திரைகள் செய்து , ஆபிரிக்காக்கரையில் , பல இடங்களை 
நவமாய்க் கண்டுபிடித்திருந்தார்கள் . இப்படியிருக்க 1486 - ல் அந்நாட்டுக் 
கரசனாயிருந்த (John ) ஜான் என்பவன் , மேன்மேலும் யாத்திரைசெய்து 
கிழக்கேயுள்ள தேசங்களைக் கண்டுபிடிக்க வேண்டுமென்ற பேரவாவினால் , 
மாலுமிவேலையில் அதிசமர்த்தனான (Bartholomew Diaz ) பார்த்தலோ 
மையதீயாஸ் என்பவனையும் , அவன் அதிகாரத்துக்குள் அநேக கப்பல்களை 
யும் சேர்த்தனுப்பினான் . அவ்வாறு வழிக்கொண்ட தீயாஸ் , தன் கப்பல் 
களை நடத்திக்கொண்டு கிழக்குநோக்கி அநேகமாசங்களாகக் கரைகாணாது 
யாத்திரை 

ரைசெய்து , கொடிய மாருதங்களில் அகப்பட்டும் தீரங்குலையாமல் , 
ஆபிரிக்காவின் தென்முனையை அதிப் பிரயாசையோடும் தாண்டி , அப் 
பால் அதனை வளைந்து வடக்கே செல்லப் பிரயத்தனப்பட்டபோது , கப்ப 
லோட்டிகள் சம்மதப்படாமையால் , அவ்வளவில் நிறுத்தித் தன் ஜனன 
தேசத்தைநோக்கி மீண்டான் . மீண்டபோது அம்முனையைப் ( Cape of 
Storms ) புயன்முனை யென்னும் பெயரால் குறித்துக்கொண்டு , தன்னூ 
ர்போய்ச் சேர்ந்தவுடன் , அரசனுக்கு , தான் புறப்பட்டது முதல் மீண்டநா 
ளீறாக நிகழ்ந்தவற்றையெல்லா முரைத்தான் . அதனைக் கேட்ட அரசன் 
தன் முயற்சிக்கு அதுகூலக்காட்சி யுண்டானமைகாரணமாக , அம்முனை 
க்கு அப்பெயரைமாற்றி ( Cape of Good Hope) நன்நம்பிக்கைழனை 
யெனப் பெயரிட்டான் . 


பறங்கிக்காரர்காலம் . 


கன் 


அப்பால் 1497 - ல் ( Vasco de Garria ) வாஸ்கொ தெ காமா என் 
னும் கப்பல் அதிபதி , தன ததிகாரத்துக்குள் சில கப்பல்களைக்கொண்டு 
அங்கு என்றும் புறப்பட்டு , 10 மாசம்வரையி லோடி , ஈற்றில் மலையாளக் 
கரையில் கள்ளிக்கோட்டைக்குச் சமீபமாக வந்தடைந்தான் . அவனை இச் 
தியர் அதிப்படிமாய் நடத்திவர , துலுக்கவர்த்தகரோ, தங்களுக்கு எதிரிக 
ளுண்டாயினா ரெனக் கண்டு பொறாமையுற்று வஞ்சனையிழைக்கத்துணி 
ந்தார் . அப்படியிருந்தும் , " லாஸ்கோ தெகாமா " தனக்குவேண்டிய வர்த் 
தகப்பொருள்களை ஏராளமாய் வாங்கி யேற்றிக்கொண்டு மீண்டான் . இத 
ன்பின்னர்ப் பறங்கிக்காரர் . அதுவே வழியாய் அடிக்கடி வரத்தொடங்கி இந் 
தியாவிலும் சில பட்டணங்களைச் சுயாதீனப்படுத்தினார் . 

பின்னர் , 1595 - ல் இந்திய பறங்கிநாட்டுக் கதிபனாயிருந்த ( Francisco 
D Almcida ) பிறன்சிஸ்கோதல்மேதா என்பவன் , மாலைதீவுநோக்கிச் செ 
ன்ற துலுக்கவர்த்தகக் கப்பல்களைத் தேடிச் சூறையாடிவரும்படி , தன்ம 
கன் (Lorenzo ) லோறன் சோ என்பவனை யனுப்பினான் . அப்படியே அவ 
னும் புறப்பட்டுச் சிலகாளாக யாத்திரை செய்து போகையில் , காற்று எதி 
ரிட்டு மோதினமையால் , காத்திராப்பிரகாரமாகக் கொழும்புக்கரையில் வந் 
தடைந்தான் . உடனே துறைகாவலர் அச்சமாசாரத்தைக் கடிதமூலமாகப் 
பராக்கிரமவாகுவுக்குத் தெரிவித்தார் . அவ்வோலையாவது : - " இலங்கை 
யிற் செங்கோலோச்சி யாவரையும் நீதிவழி இருக்கும் எங்கள் அண்ண 
லே ! இன்று எங்கள் துறையில் , அதிவெண்மைநிறமும் , அழகுமுடைய 
வோர் நூதனஜாதியினர் வந்திறங்கியிருக்கின்றார்கள் . அவர்கள் இரும்பி 
னாற்செய்த தொப்பியும் செருப்பு மணிந்தவர்களாய் எப்போதும் ஓடி யுலா 
விக்கொண்டே திரிகின்றார்கள் . அவர்கள் உண்பது வெண்ணிறக் கற்கள் ; 
பருகுவதோ இரத்த பானம் . ஒருமீனுக்கு இரண்டு மூன்று “ இரிதி " பெறு 
மான பொன் வெள்ளி நாணயங்களைக் கொடுத்து வாங்குவார்கள் , அவா 
கள் வைத்திருக்கும் துப்பாக்கிகள் யுகாந்தர பருவதத்தின் மேல் இடியிடிப் 
பதுபோல் வெடித்து , தூரத்தேயுள்ள இருப்பு மதிலையும் தகர்த்து நாசஞ் 
செய்யத்தக்க குண்டுகளைப் பொழிபவைகள் . ஆதலால் இதனைவிரைந் தஞ் 
சலியஸ்தராய்த் தமது திருச்சமுகத்துக்கு எழுதன்மேயினோம் . இருங் 
னம் , தங்கள் பாதசேவைக்காரரான துறைகாவலர் - . " என்பதாம் . ( அவ 
ர்கள் , தொப்பி பாதரக்ஷைகளை இரும்பு என்றது கருவிறம்பற்றிப்போலும் , 
அது காட்சிமயக்கு . கல் இரத்தம் என்றது முறையே உரொட்டி , திரா 
ஷாரசங்களை . ) 

லங்கையைப் பறங்கிக்காரர் " செலேன் " என்று சொல்லுவர் . 


க.அ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இதனை யரசன் கேட்டுப் பிரமித்து , தன் மந்திரிகளை யழைத்து , " இவ் 
வந்தியரோடு சமாதானப் படுதலா ? யுத்தஞ்செய்தலா ? எது யுக்தம் ? " என்ற 
கடாவினன் . அதற்குப் பலரும் பலவாறு பேச , ஈற்றில் சக்கரன் என்பவன் 
எழுந்து , அரசனே , யான் போய் அவர்கள் நிலைமையை ஒற்றாடி முடிவு 
தெரிவிக்கும் வரையில் பதறாதிரும் " என்றான் . அதற்கு அரசனிசைந்து 
விடைதர , சக்கரனும் அரசனை வணங்கிப் புறப்பட்டு மாறுவேடம் பூண்டு 
கொழும்புக்கேகி , அங்கே பறங்கிக்காரருடைய நிலையைச் சூசித்துணர் 
ந்து , அங்கிருந்தபடியே . அரசனுக்கு , " இவ் விரணங்க சூரருடன் யாம் ஐக் 
கியமாதலே தகுதியன்றி , அவருடன் போர்முட்டின் பழுதுறும் " என் 
றோர் திருமுகம் வரைந் தனுப்பிவிட்டு , பின்னர்ப் பறங்கிக்காரரை அவர்க் 
குகந்தவரால் தூண்டி , அரசனிடத்துக்கு இரண்டு தூதரை யனுப்புமாறு 
செய்தான் . அங்ஙன மனுப்பப்பட்ட தூதரைப் பராக்கிரமவாகு உபசரித்து , 
அவர்களிடம் தான் பெற்ற உபகாரங்களுக்குப் பிரதியுபகாரங்கள் பரிமாறி , 
ஓர் சமாதான உடன்படிக்கையு மியற்றி யனுப்பினான் . 

இதன்பின்னர்ப் பறங்கிக்காரர் இலங்கையை விட்டுப் புறப்பட்டு இந் 
தியாவுக்குப் போய் , அங்கு நிகழ்ந்த கலகத்தால் பதின்மூன்று வருடம் 
ரையில் மீளாதிருந்தார் . அப்பால் 1518 - ல் ( Lopez Suarez Alvarengo ) 
லோப்பே சுவாரே அல்வரங்கோ என்பவன் , 16- கப்பல் கொண்ட சேனா 
சைனியங்களுடன் , கோட்டை கட்டற்கு வேண்டிய சிற்பர்களையும் தள 
பாடங்களையுங் கொண்டு கொழும்பை வந்தடைந்தான் . அதைக்கண்ட துலு 
க்க வர்த்தகர் தம்வாணிகத்துக்குக் கேடு வந்ததென்றஞ்சிப் பராக்கிரமவா 
குவைத் தூண்டி , முன் செய்து கொடுத்த உடன்படிக்கைக்குமாறாய்ப் போர் 
தொடுக்குமாறு செய்ய , அவனுமுடனே சென்று அவர்களுடன் பொருதவள 
வில் , அவர்க்குத் தோற்றோடி , அவர்களுடைய யுத்தசாமர்த்தியத்திற்கும் 
துப்பாக்கி பீரங்கிகளுக்கு மஞ்சினவனாய் , அவர்களுடன் மீண்டும் சமாதா 
னம்புகுவான் விண்ணப்பஞ்செய்தான் . அவர்கள் தற்கிசைய , அவர்களு 
டைய கேள்விப்படி பராக்கிரமவாகுவும் , கறுவாப்பட்டை , மாணிக்கம் , நீல 
மணி , யானை முதலிய பொருள்களை வருடந்தோறும் கப்பமாகச் செலுத் 
தித் திறைய ரசனாயிருந் தரசியற்றச் சம்மதித் தவ்வாறு செய்துவந்தான் . 
அதன்பின்பு பறங்கிக்காரர் கொழும்பிலே மண்ணினாலோர் கோட்டையக் 
கட்டி , அப்பால் 1520 - ல் புது ராணுவங்கள் வந்தமாத்திரத்தில் அதனை யிடி 
த்துக் கல்லாற்கட்டி முடித்தார் . 

அவர்கள் சீரிவ்வாறாக , அங்கே பராக்கிரமவாகு 22 வருட மாசியற்றி 
1527 - ல் மாண்டான் . உடனே அவனுடைய சகோதரனாகிய ( Sakala 
Rajah ) சகலராஜன் என்பவனைப் பிரஜைகளிற் பெரும்பாலார் முடிதரி 


பறங்கிக்காரர்காலம் . 


க்குமாறு வேண்ட , அவன் , அதி நேர்மையுடையவனாயிருந்தமையால் , தன் 
னிலும் விசேடவுரிமை யுடைய போதரெனொருவனிருக்க , தான் அரசனா 
வது நியாய விரோத மென்றுரைத்து , அச்சனங்களைச் சமாதானமாக்கி அவ 
ர்களால் தன் சகோதரனை வரித்து , அவனுக்கு எ - ம் விஜயபாகு என்னும் 
பட்டப்பெயருடன் முடிசூட்டிவைத்து ஆசீர்வதித்துப்போயினான் . பின்பு 
சகலராஜன் கண்ணியமும் அடக்கமுடையனாய்த் தன் ஆயுணாளைக் கழித் 
தானென்க. இத்துணைத் தயாள குணம் தற்காலத்து முண்டா! அரிது !! 
அரிது !!! 

இதற்கிடையில் , பறங்கிக்காரர் பலமான பலகோட்டைகளைக் கட்டிமு 
டித்துக் கொண்டு , கொடுங்கோலோச்சத் தொடங்கி , சூறையாடல் , குடிகளை 

மிசித்தலாதிய துன்பங்களைச் செய்வாராயினார் . இவர்களைப் போலும் 
கொடியரை இலங்கை முன் கண்டு கேட்டறியாதெனினும் இழுக்குவ 


என்னை ! ஐரோப்பியருள் மற்றைநாட்டா ரெல்லாரும் தத்தம் மூலை 
யில் கிடக்க , பறங்கிக்காரர் மாத்திரம் ஊக்கங்கொண்டு தேசங்களைக் கண் 
டுபிடிக்கவேண்டுமென்று துணிந்து , உயிரையும் பொருளையும் லட்சியம்ப 
ண்ணாது , அநேக இடையூறுகளை யடைந்தும் சோர்வடையாதவராய் , கட 
ல்யாத்திரை செய்து பற்பலநாடுகளை நவமாய்க் கண்டுபிடித்தமையை 
யும் , அவர்கள் ஆங்காங்கும் பெற்ற சித்திகளையும் , அத்தகைய முயற்சியால் 
அவர்கள் தங்கள் பறங்கிநாட்டுக்குத் தேடிக்கொண்ட ஈடில்லாத புகழையும் 
கேட்டுணர்ந்து அவர்கள் பெருமையைப் பாராட்ட வேண்டிய நாங்கள் , பின் 
னர் அவர்கள் இந்தியாவில் நடந்து கொண்ட இயல்பை நினைக்குமளவில் , 
சி ! இவர்களைப்போலும் கொடிய மறவரு முண்டோவென்று இகழ்ந்து பேசு 
தற்கிடனாகின்றது . முதலில் அவர்கள் , வர்த்தகசிரேஷ்டர் குருமார் கடற் 
கொள்ளைக்காரர் என்னும் முத்திரத்தின ராய்த் தோற்றினார்கள் . அவர்கள் , 
தாங்கள் புறப்பட்டது சிநேகம் வர்த்தகம் மதம் என்னு மிவற்றின் விருத்தி 
யின் பொருட்டே என்று காட்டிக்கொண்டார்கள் . அங்கனமாகவும் , அவர்க 
ளுடைய கூட்டத்தாரோ திக்கு விஜயஞ்செய்வான் புறப்பட்ட யுத்த வீர 
ரும் குருத்துவம் பெற்ற சேனாதிபதிகளும் , சந்யோசிகளுமாயிருந்தார் . பின் 
னர் அவர்கள் இந்தியாவில் இடம் பெற்றவுடன் , தம் சுயமத போதனை செ 
ய்து தமது நோக்கத்திற்கு ஆரம்பஞ்செய்யவும் , அது பயன்பெறாதபோது , 
" முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா " என்றபடி பிடிவாதக்காரராய் 
வைரங்கொண்டு வாளால் முடிவுகாணவும் தொடங்கினார் . அப்பாலதுவே 
எதுவாக வாணிகத்தொழிலுடன் வாட்படைத் தொழிலையும் நடத்திவர் 
தார் . இவ்வாறே அவர்கள் வர்த்தகசாலையெல்லாம் பின்பு கோட்டைக் 


சய 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


* 


ளாக , அவற்றிலிருந்து துரோகயுத்தமும் முறைகேடான அரசும் புரிவா 
ராயினார் . அந்நாளில் அவர்கள் துலுக்க வர்த்தகர்களுக்குச் செய்த கொடு 
மையைச் சொல்லவும் நாவெழாதே ! அது “ தாவுத் தல் முஜாகித்தின் ” என் 
னும் நூலிற் காணப்படும் . 

ஆங்கு நடத்தியவாறே இலங்கையிலும் அவர்கள் இடம் பெற்றவுடன் 
கொடுமை புரியத் தலைப்பட்டார்கள் . 

இவ்வகைக் கொடுமை காரணமாக விஜயபாகு கோபாதிக்கனாம் , 
பதினாயிரம் பதாதிகளுடன் கொழும்புநகரை வளைந்து , ஐந்துமாசம்வரை 
யில் பறங்கிக்காரரை வெளிநாடவிடாது , யானைக்காட்டை வளைந்த சிங் 
கக்கூட்டம் போல் காவல் செய்தான் . அக்காலத்தில் , பஞ்சம் என்னுங் கொ 
டியபாதகன் பகைஞனாயிடைப்புக்குப் பறங்கிக்காரருடைய சைனியங்களை 
வருத்தா திருந்தானேல் , அப்போது இலங்கையில் தேசாதிபதியாயிருந்த 
( De Bretto) தெபிறத்தோ என்பவன் , சிங்களர் வந்து அரண்வளைத்த அக் 
கணத்திலேயே , சண்டமாருதத்தை யெதிர்த்த அம்சதூளிகையைப்போல் , 
அவர்களை ஊதிவிட்டிருப்பான் . இச்சமயத்தில் இந்தியாவினின்றும் போக 
னாதிகள் ஓர் மரக்கலத்தில் வருதலும் , " தெ பிறந்தோ ” வும் பறக்கிகளும் 
பரிப்படைர்து , உடனே வெளிப்பட்டு , இங்ஙனம் வருமென் றெண்ணாதி 
ருந்த சிங்களரை நின்றநின்ற விடங்களில் தத்தம் ஆயுதாதிகளை யெடுக்க 
நேரமற்றவராய் விட்டு , நிலைகெட்டு , முதுகிட்டோடச் செய்தார். 

இவ்வாறு தோற்றோடிய விஜயபாகு , தனக்கு முதல் தாரத்தால் புவ 
னேகவாகு , இறைகபண்டாரன் , மாயாதுன்னையென மூவர் புத்திரரிருக் 
கவும் . தன் இளைய மனையாள் மகனாகிய * தேவராஜன் மேலன்புதூண்டி 
அவனுக்குப் பட்டங்கட்ட நோக்கக் கொண்டான் . இதையறிந்த முதற்றார 
த்துக்குமாரர் கோபமுற்றுத் தந்தையை நெருக்க , அவன் அவர்களைக் கொ 
ல்ல வகை தேடினான் . அதற்கவர்கள் தப்பியோடி , ஓர் சேனையைச் சேர் 
த்துக்கொண்டு , கோட்டைக் காட்டைச் சூறையாடி , அன்றிரவிலேயே தந் 
தையைக் கொல்வித்து , மற்றைநாளில் , மூத்தவனாகிய புவனேகவாகு பட் 
டத்தரசனாகவும் , பண்டாரனும் மாயாதுன்னை யென்பவனும் முறையே 
* இறைக நாட்டுக்கும் ||சீதாவாக்கத்துக்கும் குறு லெமன்னராகவும் முடி 
தரித்தார் . இது நிகழ்ந்தது 1534 - ல் . 

* தேவராஜன் : - இவனை அவ்விளையமனை யாளுடைய தம்பியென்றும் 
பிறர்கூறும் 

* இறைகம் - பாணந்துறையாற்றுக்குத் தென்பாலிலுள்ள ஓர் நாடு . 

| கீதாவாக்கம் - கொழும்புக்குக் கிழக்கேயுள்ள வோரூர் . அது முன் 
இராவணன் சீதையைச் சிறைவைத்தவிடம் என்பர் . 


. 


பறங்கிக்காரர்காலம் . 


இவ்வாறு வந்த ( Bhuwanekabahu . VII ) எ - ம்புவனேகவாகு தன் 
புத்திரி புத்திரனாகிய தருமபாலனைத் தனக்குப்பின் அரசனாக்கவெண்ணி 
அவன் மேல் மிக்க காதலுடையனாயிருந்தான் . இகனை மாயாதுன்னை 
யென்பவனுணர்ந்து , போருக் காயத்தமானான் . உடனே புவனேகவாகுவும் 
பறங்கிக்காரரைத் துணைக்கொண்டு பகை மேற்சென்ற சீதாவாக்கத்தை 
வளைந்தான் . அது கண்ட மாயா துன்னை , அவர்களையெதிர்க்கப்போந்த வலி 
யற்றவனாய் , அவ்விடத்தை விட்டுப் பண்டாரனிடத்துக் கோடி , அவனைப் 
படைத்துணை கேட்க , அவன் அதற்கு இசைந்தான்போலிசையாது நாளைப் 
பின் போட்டான் . 


பின்னர்ப் புவனேகவாகு தன்விருப்பை நிறைவேற்றுவான் றுணிந்து , 
பறங்கிக்காரருடைய சகாயத்தையே முற்றும் நாடினவனாய் , அப்பிள்ளை 
யைப்போலுமோர் விக்கிரகத்தைப் பொன்னினாலும், அதற்கோர் முடியை 
நவமணிகளாலு மியற்றுவித்து , சாலப்பு ஆராட்சி வசம் கொடுத்துப் போர்த் 
துக்கால் நாட்டுக் கனுப்பி , அங்கே அரசனாயிருந்த மூன்றாம் ஜான் என்ப 
வனை , அப்பிள்ளைக்கு முடி சூட்டிய பாவனையாக , அவ்விக்கிரகத்துக்கு மகு 
டாபிஷேகம்பண்ணி யனுப்புமாறு வேண்டினான் . அவ்வாறு சென்றடைந்த 
சாரணரை ஜான் வேந்தன் வெடிமுழக்காதிய வரிசைகளாலுபசரித்து , ஓர் 
தினங் குறித்து , அத்தினத்தில் , லிஸ்பான் நகரத்தரமனையிலே , அநேகா 
டம்பரத்துடன் அவ் விக்கிரகத்துக்குத் தன்கையால் முடிகவித்து , ( Donn 
Juan Dharmapala ) தொன் ஜுவான் தருமபாலன் என வாழ்த்தினான் . 
இது நிகழ்ந்தது 1541 - ல் . 


இதற்கிடையில் , மாயாதுன்னை தன் சகோதரனாகிய பண்டாரனைத் 
துணைக்கொண்டு புவனேகவாகுவோடு போர் தொடுத்தான் . தொடுத்தும் , 
புவனேகவாகுவுக்குப் பறங்கிக்காரர் துணை செய்தமையால் வெல்லவிய 
லாது முதுகிட்டோடினான் . உடனே புவனேகவாகு சீதாவாக்கத்தை எரி 
யூட்டி நாசஞ்செய்தான் . அப்பால் ஓர்நாள் , புவனேகவாகு பறங்கிப்பிரபு 
க்கள் சிலருடன் கலியாணியாற்றில் பந்தயத்துக்கு ஓடம் விட்டு விளையாடி 
க்கொண்டிருக்கையில் , பறங்கிக்காரனொருவனாம் சுடப்பட்ட துப்பாக்கிக் 
ண்டு தற்செயலாய்ப் பாயப்பெற்று உயிர் துறந்தான . ( கலியாணியாறு - 
சழனிகக்கை. ) 


கு 


இவனிப்படி 8 வருட மரசியற்றி யிறந்து போக , 1542- ல் , தருமபா 
லன் பறங்கிக்காரரால் முடி சூட்டப்பட்டான் . உடனே அவனும் அநேக 
பிரபுக்களும் கிறிஸ்துமதப் பிரவேசஞ் செய்தார் . அத்தன மவன் செய்தது , 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


பறங்கிக்காரரைத் தன்வசப்படுத்திக்கொள்ளற் பொருட்டன்றிப் பத்திகா 
ரணமாகவன்றென இலங்கா இதிகாசசக்கிரவர்த்தியாகிய " தென்னன்று " 
பண்டிதர்கூறுகின்றார் . அது நிற்க , இவர்களன்றி , இன்னும் அநேக குடி 
களானவர்களும் பூச்சியதையாதிய வோரொரு காரியத்தை விரும்பிக் கிறி 
ஸ்தமதானுசாரிகளாயினார் . அப்பால் , கோட்டைக்காட்டிலிருந்த பௌத்த 
குருமாரெல்லோரும் அங்கு என்றும் துரத்தப்பட்டார் . 


அப்பால் 1544 - ம் வருடமளவில் , வச்சிரகாயம் பெற்றவரெனப் 
போற்றப்படுபவராகிய ( Xavier ) சவேரியார் உடைய சீடரது போதனை 
யாலும் , அச்சமயத்தில் பறங்கிக்கா ரருடைய கபிடியே காரணமாக எழு 
ந்த அச்சத்தாலும் அநேகர் மன்னாரிலே உரோமான் கத்தோலிக்க கிறிஸ்த 
வராயினார்கள் . அந்நாளி லந்நாட்டையு முடனாண்டுவந்த யாழ்ப்பாணத்த 
ரசன் திடபத்தியுடைய சைவசமயியா யிருந்தமையால் , அக்கிறிஸ்தவர்கி 
ளில் 600 பேரைக் கழுவிலேற்றிக் கொலை செய்தான் . அன்றியும் அன்று 
முதல் அத்தீவிற்குக் கிறிஸ்தகுருமார் எவரும் போகலாகாதென ஆஞ்ஞ 
பித்தான் . ஆஞ்ஞாபித்து மென்னை ? அவன் சேட்டகுமாரனே கிறிஸ்த 
மதத்தனாயினான் . அதுகண்டு அரசன் சினந்து அப் புத்திரனுயிர்க்கும் 
கூற்றுவனானான் . பின்னர் அவன் சகோதரியும் அம்மதத்திற் பிரவேசித் 
தாள் . அப்பால் தன்மகனையும் இறந்த ராஜகுமாரனுக்குத் தம்பியாயுள்ள 
தன்மருகனையும் அம்மதப்படுத்தி , அரசன் கொல்வான் என்ற அச்சங்கார 
ணமாகச் சிறிதுகாலம் மறைந்தொழுகி , பின் அவர்களைக் கோவைக்கனுப் 
பினாள் . 


அப்பால் யாழ்ப்பாணத்தரசன் கிறிஸ்து மார்க்கத்துக்குப் பெரும் வி 
ரோதியாய் இடையூறு செய்துவருவதைச் சவேரியார்கண்டு, பறங்கிக்கார 
ருக்கு அபியோகஞ்செய்சார் . அதனை அவ்வரசன் அறிந்தமாத்திரத்தில் 
அச்சமுற்று , சவேரியாரை யதிமரியாதையோ பெசரித்து , அவரை வண 
ங்கித் தானுங் கிறிஸ்தவனாயினான் . பின்பு அவ்வரசன் , தன் இராச்சியத் 
துக்கு வேண்டிய சகாயங்களையெல்லாம் சவேரியாரால் பறங்கிக்காரரிடம் 
பெற்றான் . 

இதுவிற்க அங்கே ( Maya Dunnai ) மாயாதுன்னை , தருமபாலனுக் 
கு மாறாய்ப் படையெடுத்து , அவன் நாட்டுட் புகுந்து கலகஞ்செய்து , சிறி 
துசிறிதாய் மத்தியமாகாணங்களனைத்தையும் தன்னடிப்படுத்தினான் . அப் 
பால் 1563 - ல் கோட்டைக்காட்டையும் வளைந்து , அரசனுக்கா யெதிர்த்து 
வந்த பறங்கிக்காரருடன் போர் முட்டி , அவர்களி லநேகரை எமபுரஞ்சே 
ர்த்துக் கோட்டையை நன்றாய்க் காவல் செய்து நின்றான் . 


அப்போது 


பறங்கிக்காரர்காலம் . 


பறங்கிச்சேனாபதி , விழிப்புற்று , " இனி நாமோ வெளிப்படுதலரிது . போச 
னப்பொருள்களும் போதாமல் முட்டுறப்போகின்றன . ஆதலால் , இங்கு விழு 
ந்த பிணங்களையெல்லா மெடுத்துலர்த்திக் கருவாடாக்குவாம் என்று தன் 
ஆட்களுக்குக் கட்டளையிட் டவ்வாறு செய்வித்துச் சமயத்தோடு சமயமா 
ய்த் தன் வயிற்றுப்பாட்டுக்கும் முன்னரே ஜாக்கிரதை பண்ணிக்கொண் 
டானாம் . பின்பு பறங்கிக்காரர் அக்கோட்டையை மாயாதுன்னைக்குக் கை 
யளித்துவிட்டுக் கொழும்புக்கேகினர் . 

இதன்பின்பு , தருமபாலன் அவ்விடத்தைவிட்டுக் கொழும்புக்கேகி , 
தன் நாடுகளையெல்லாம் பிறர் ஆங்காங்கும் கட்டியாள விட்டு , அங்கிருந்து 
வெற்றரசுபுரிந்தான் . அப்போது அவனாணை கொழும்பு மதிலைத்தாண்டி 
அப்பால் ஒரு சிறிதும் சென்றதில்லையென இராஜாவலியென்னு மிதி 
காசங்கூறும் . இவன் , எப்போதும் , தன்முயற்சி சிறிதுமின்றிப் பறங்கிக் 
காரருடைய வலியிலேயே தங்கிகின்றவன் . 

" அஞ்சாமை யீகை யறிவூக்க மிந்நான்கு 

பெஞ்சாமை வேந்தற் கியல்பு . 
என ஆன்றோர் கூறினராகவும் , இவனையோர் பேடியெனலாம் . 


உ . அதிகாரம். 
இர ஜசிங்கன் அரசனான துமுகல் ; கரையோநாடுகள் 

பறங்கிக்காரர்கைப்பட்ட துபரியந்தம் ] 
இப்படி மாயாதுன்னை சீதாவாக்கத்திலிருந்து சிலகால மரசுசெய்து 
1581 -ல் இறக்க , அவன் மகன் ( Raja Singha ) இராஜசிங்கன் அரசனா 
னான் . அவன் , தன் இளமைப்பிராயத்திலேயே , தென்னாடுகளில் தன் தந் 
தைக்குப் பகைவராயிருந்த சில சிற்றரசர்க்கு மாறாய் , ஒரு சேனையைச் சேர் 
த்துக்கொண்டு , அவருடன் ஆண்சிங்கம் போன்று அதிவீரபராக்கிரமத்து 
டன் எதார்த்து அஞ்சாது யுத்தஞ்செய்தமையால் , அவனுக்கு இராஜசிங் 
கன் என்னும் பட்டப்பெயர் கிடைப்பதாயிற்று என்பர் . 

இவன் அரசனாலும் , பறங்கிக்காரர் , " சீதாவாக்கத்தைக் கைப்பற்ற 
ற்கு இதுதான் ஏற்ற சமயம் " என்றெண்ணி , ஒரு பெருஞ்சேனையை அவ் 
விடத்துக்குப் போக்கினார் . அப்போது இராஜசிங்கன் ஓர் பெருஞ்சேனை 
யைச் சேர்த்துக்கொண்டு போர்க்களத்தையணுகி , அங்கே தன் சேனையை 
ஈரணியாகவகுத்து ஓரணியைப் பின்னே நிறுத்தி , மற்றோ ரணியுடன் பற 

* இராஜX ஆவலி = அரசர்வரிசை. 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


ங்கிகள் சேனைக்கு முன் சென்று அவாடன் யுத்தஞ்செய்யுமளவில் , பின் 
னே என்ற சேனாவீரர் , பறங்கிச்சேனையைப் பின்புறமாய் வந்து தாக்க , பறங் 
கிச்சேனை இருகரங்களுக்கு மிடையிலகப்பட்ட முழவுபோலாயின . இப் 
படி யிருதிறத்தாரும் முனைந்தெதிர்த்து யுத்தஞ்செய்த போது , இராஜசிங் 
கன் ஓர் புரவிமேற்கொண்டு உக்கிர வீரசத்தியோடு சிங்கநாதஞ்செய்து 
இடசாரி வலசாரியாய்ப் பாய்ந்து பாய்ந்து , பறங்கிகளில் 1700 - பேர் வரை 
யில் கண்டதுண்டமாய்ச் சங்கரித்து யுத்தகளமெங்கும் பிணக்காடாக்கி 
னான் . இரத்தவெள்ளமோ, யுத்தகளத்கிலிடம் பெறாது தேங்கி , யாறாயோ 
டிப் புறத்தேபாயத் தொடங்கிற்று . இக் கொடிய யுத்தத்தில் , பறங்கிகள் , 
தம்வலியெல்லாம் முற்றத்துறந்து முறிந்தோட , இராஜசிங்கன் கோட்டைக் 
காட்டைக் கவர்ந்து அதற்குக் காவல் செய்து விட்டு , அப்பால் கொழும்புக் 
கேகி அவ் வரணையும் வளைக்கத் தலைப்பட்டான் . அப்போது நடு நாடுகளில் 
ஓர்கலகமுண்டாக , உடனே கொழும்பைக் கைநெகிழ்த்துவிட்டு உள்நாட் 
டைக் காக்குமாறு விரைந்து சென்று , அங்கே கலகஞ்செய்த பகைவரை 
யெல்லா மெதிர்த்து முதுகிடச் செய்தான் . இதன பின்னர் இராஜசிங்கன் , 
தனக்கிடர் செய்யத்தக்க இராஜ வமிசத் தொவ்வொருவரையும் தேடித் 
தேடி , யாவரையுங் கருவறுத்தான் . அப்பால் கண்டிய ரசனையும் அவன் 
மனை மக்களோடு அந்நகரைவிட்டோடு மாறுசெய்து , அந்நாட்டையும் தன 
அடிப்படுத்தினான் . அங்ஙனம் ஒளித்தோடிய கண்டியரசன் மன்னாரிலே 
பறங்கிக்காரரைச் சரணடை 

சரணடைந்து , அவர்கேள் விப்படி தன் குடும்பத்தோடு 
தவனாகித் " தொன்பிலிப்பு ” என்ற பெயரையும் வகித்தங்கிருந்து சின் 
னாளி லிறக்க . அவன் புத்திரி " தொன்னாகாதரினா" என்பவள் அப் பறங் 
கிக்காரரிடத்திலிருந்து வளர்ந்தாள் . 

இதற்கிடையில் இராஜசிங்கன் தன் பௌத்தமதத்தை விட்டுச் சைவ 
சமயி யாயினான் . ஆகி , ஐவிசாவெல்லை என்னுமிடத்தில் ஓர் மகாலங்கார 
மான சிவாலய மொன்றைக் கட்டி முடித்து , பௌத்த குருமாருக்குப் பல 
இடர்செய்து , அவர்கள் மதநூல்களை யெல்லாம் தேடித் தேடிக் கண்ட 
கண்ட விடங்களில் அக்கினியிலிட்டு நாசமாக்கினான் . * திருவடி மலையை 
யும் புத்தருடைய வாதீனத்தினின்று நீக்கிச் சைவாசாரியருடைய விசா 
ரகத்தில் வைத்தான் . அப்பால் 1586 - ல் இராஜசிங்கன் வயோதிகனாகியும் 
தைரியம் விடாது , மீண்டும் கொழும்பைப் பிடிக்க முயன்று , ஐம்பதினாயி 
ரம் யுத்த வீரரையும் , அத்தனை சிற்றாள்களையும் , ஈராயிரத்தின் மேற்பட்ட 

தனை ஆரியர் , ஸ்ரீபாதம் , சுபகூடம் , தேவகூடம் , சமந்த கூடம் 
என்னும் பெயர்களாலும், சிங்களர் , சமனெலையென்றும் , துலுக்கர் ஆதமலை 
யென்றும் வழங்குவர், 


பறங்கிக்காரர்காலம் . 


யானைகளையும் , எண்ணிறந்த பொதியெருதுகளையும் கூட்டிக்கொண்டு கொ 
ழும்பரணை வளைந்தான் . இவ்வளவில்விட்டானா? இல்லை. ஓர் பெரிய கப்பற் 
சேனையையுமன்றோ சேர்த்துக் கடல்மேல் நின்ற பறங்கிக்கப்பற் கூட்டத்து 
க்கு மாறாய்விட்டான் . இவ்வாறு வளைந்த இராஜசிங்கன் அக் கோட்டையை 
வழியடைத்துக் காத்து நின்றபோது , " வாழைக்குத்தானீன்ற காய்கூற்றம் " 
என்றபடி அவன் வமிசத்தவரே அவனுக்குப் பகைவராயினார் : - முன் அவ 
னுக்கஞ்சி யோடிப் பறங்கிகளிடத்தில் சரண்புக்கிருந்த தொன்ஜான் என் 
னும் பெயர் பூண்ட கோணப்பு பண்டாரனென்பவன் , கொழும்பில் என்றும் 
வேறுவழியாய்ச் சில பிரதானிகளைத் துணைக்கொண்டு சீதாவாக்கத்துக் 
கோடி அவ்வரணை வளைந்தான் . மற்றொருவழியாய்ப் பறங்கிக்காரர் சிலப் 
டைகளை யெழுப்பிவிட்டுத் தென்னாடுகளுக்குப்போய்ச் சூறையாடும்படி செ 
ய்தார் . அங்ஙனஞ் சென்ற பறங்கிவீரர் ஐவிசாவெல்லையிலிருந்த கோயி 
லைத்தகர்த்து , அதனுள் இருந்த விக்கிரகத்தைப் பங்கப்படுத்தினது மன்றி , 
அக் கோயிலினுள் கோவதையும் செய்தார் . இதனால் , இராஜசிங்கன் , தான் 
9 மாசமாகக் கைப்பற்றி நின்ற கோட்டையை விடுத்துப் பின்வாங்கித் தன் 
நாடுகளைக் காக்கப் போயினான் . அவனைக்கண்ட கோணப்பு பண்டாரன் 
மெல்லமெல்லப் பின்வாங்கிச் செல்லுந்தோறு மெதிர்ப்பட்ட சிற்றூர்களைச் 
சூறையாடிக் கொண்டு சிலவருடங்களில் மீண்டான் . 

இதற்கிடையில் பறங்கிக்காரர்பாடு சற்றே நயப்படத்தொடங்கிற்று . 
முதலில் ஐவிசாவெல்லையையும் சத்த கோறளையையும் பிடித்துப் பின்ன 
ர்க் கண்டியையும் கவர்ந்தார் . உடனே அந்நகருக் கரசனாகத் தொன்பிலிப்பு 
என்னுமோர் இராஜகுமாரனை யேற்படுத்தினார் . அது , தொன்ஜானுக்குப் 
பெரியதோர் கோபத்தைப் பறங்கிகள் மேலெழுப்பிவிட , அவன் உடனே 
கண்டிக்கேகி , அங்கே மறைந்திருந்து , சமயம்பார்த்து , நஞ்சிட்டுப் பிலிப் 
புவைக் கொன்று , பறங்கிகளையும் மேற்கொண்டான் . 

பின்னரு மோர்முறை இராஜசிங்கன் தன் அதிவிருத்தப்பிராயத்தில் 
போருக்கெழ நேர்ந்தது . தொன்ஜான் கடுகணாவை மலைவழியில் யுத்தசன் 
னத்தனாய்த் தன்சேனையோலோ , இராஜசிங்கன் சேனைகளைச் சேர்த்துக் 
கொண்டு எதிர்த்து அமர்தொடுத்த அளவில் , இராஜசிங்கனுடைய சைனி 
யம் சிறிதுநேரஞ் சலிக்காது யுத்தஞ்செய்தும் ஈற்றில் ஆற்றாது பின்வா 
ங்க , ஜான் தன்சேனையைத் தூண்டி மாற்றான் சேனைமேல் விடுத்து ஆட் 
டுக்கூட்டத்தில் புலிகள் விழுந்தலாறு வீரரைச் சாய்த்துச்சாய்த்துப் போர்க் 
களமெங்கும் பிணக்காடாக்கி விட்டான் . அவ்வேளையில் சூரியனும் இராஜ 
சிங்கன் தோற்பதைக்காணச் சகியாதன் போன்று மேலைக் கடற்புறஞ் செ 


க 2 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


ல்ல , இராஜசிங்கன் தன் கிழக்கண்களை மலரவிழித்து , யுத்தகளத்தில் மடி 
ந்து சாய்ந்து கிடக்கும் யுத்த வீரரையும் , அணியணியாய்ப் பின்னிட்டோடும் 
சேனாவீரரையும் , சத்திரங்களால் ஊறுபட்டுக் குருதிகக்கும் தன் காலை 
யும் கண்டுகலக்கி , " அந்தோ! முடிவு காலமும் வர்தென்னை அடுத்ததோ! 
இற்றைநாள் எனக் கமங்கலநாளாயினதோ ! ஈண்டுப் பதினொரு வருடங்கா 
றும் எனக்கு மாறாய்த் தலை நீட்டிய அரசன் யாவன் ! இன்றோ என்மாற் 
றான் என்னிலும் வலியனானான் . என்வலியோ வயசாற்குன்றியது . பின் 
யான் செய்யக்கிடப்பதென்னை " என்று வாய்விட்டுப் பிரலாபித்துப் பின் 
னிட்டான் . அப்பால் அவன் தன்காலிற்பெற்ற காயத்தை மருந்திட்டாற் 
றின் மானபங்கமாமெனக் கருதி , அக்காயத்தோடிருந்தே சின்னாளில் 
தன் பரிசாரகராலிறந்தான் . 

இது நிகழ்ந்தது 1592 - ல் . இவனிறந்தபோது வயசு 120 என்பர் பற 
ங்கிக்காரர் . 

இவனிறத்தலும் , அவனுக்குப் பகைவனாயிருந்த Don jlion Vimar 
la Dharma தொன்ஜான் என்பவன் விமலதருமன் என்னும் பட்டப்பெய 
ருடன் அரசனாயினான் . உடனே அவன் , தான் சார்ந்த கிறிஸ்த மதத்தை 
விட்டு , மீண்டும் பௌத்தனாகி முனனே 1560 - ம் ஆண்டளவில் பறங்கிக் 
காரரால் அபகரித்துக்கொண்டுபோய் நாசஞ்செய்யப்பட்ட பௌத்த தசன 
த்தைப்போலு மோர் போலித்தசனமொன் றியற்றுவித்து , அதைத்தான் சப் 
பிரகாமத்தில் சேமிக்கப்பட்டிருக்கக் கண்டெடுத்தது போல் சிங்களருக்கு 
ரைத்து , அத்தசனத்தை யுடையவனே இலங்காபதியென்ற அவர்கள் கொ 
ள்கைப்படி அவர்களால் தன்னை யரசனாக மதிப்பித்தான் . 

இது பறங்கிக்காரருக்குப் பெருங் கோபத்தை யுண்டாக்கியதேயாயி 
னும் , அவர்களப்போது அவனை யெதிர்க்கும் திறனற்றவராயிருந்தார். அப் 
படியிருக்கையில் பறங்கித் தளகர்த்தனொருவன் மலாக்காவிலிருந்து கோ 
வைக்குப் புறப்பட்டுக் கொழும்பு மார்க்கமாகவந்து அங்கு நங்கூரம்பாய்ச்சி 
இறக்கிய போது , இச்சமாசாரங்கள் அவன் காதுக் கெட்டின . அவன் பின் 
னர்க் கோவைக் கேகியபோது , தான் கேள்விப்பட்டவைகளைத் தேசாதிப் 
திக்குரைக்க , தேசாதிபதியும் , உடனே , அவளையே தலைவனாக வியோகி 
த்து , ஓர்பெருஞ் சேனையுடன் போகுமாறு சொன்னான் . அவன் அவ்வாறு 
போக ஆயத்தமான போது தேசாதிபதி அவனையழைத்து . நீ இலங்கையை 
வெற்றிகொண்டக்கால் , மன்னாரி லிருப்பவளாகிய கண்டியரசன் புத்திரி 
தொன்னாகாதரினாவுக்கு நியாயப்படி பட்டங்கட்டிவைத்து மீளுதியென்று 
அநுமதி கொடுத்தனுப்பினான் . 

இச்சங்கேதத்தைத் தலைமேற்கொண்டு இலங்கையையடைந்த ( Ped 
ro Lopez de Souza ) பேதுருலோப்பன்சூசை யென்னு மத்தளகர்த் 


பறங்கிக்கார்காலம் . 


சன 


ரன் , மன்னாருக்கேகி அங்கே கோட்டையிலிருந்த தொன்னாகாதரினாவை 
க்கண்டு , அவளைச் சேனாநாயகமாகவைத்து , அவளைச் சூழ்ந்து அச்சேனை 
யும் , அவளுடைய செல்விக்கைபற்றி அநேகசிங்களரும் , புறஞ்செல்ல , யா 
வரையு நடத்திக்கொண்டு கண்டிக்குச் சென்றான் . செல்லுமளவில் , வெ 
ல்லனைக்கணவாயில் , யுகாந்தகாலத்து மேகமுழக்கோ, கடலொலியோ வெ 
னப் பிரமிக்குமாறு நாற்றிசையினின்றும் விமலதருமன்பக்கத்துச் சேனைக 

டைய எக்காளமும் ரணபேரியும் கலந்தொலிக்கக் கேட்டுத் தளகர்த்தன் 
சிறிதுதூரஞ் செல்லாமுன்னே , சரங்களும் குண்டுகளும் வல்லயங்களும் 
சோனை மேகம்போற் சொரிய , அச் சேனை முழுமையு மடியோடு நாசப்படுத்த 
லும் , தொன்னகாதரினா திக்கற்றவளாய் விமலதருமன் கைவசப்பட்டாள் . 
உடனே விமலதருமனும் அவளை வதுவை செய்து கொண்டான் . இது நிக 
ழ்ந்தது 1593 - ம் வருடம் அளவில் . இதனைக் கோவையிலிருந்தபடி கேள் 
வியுற்ற பறங்கித் தேசாதிபதி , அதற்கு வைரஞ்சாதிக்க வெண்ணி , மனு 
ஷர் உயிரை மசகம்போல் நினைத்துக் கொடுமைபுரிவதில் தன்னையன்றி 
உலகில் இணையில்லாத ஓர் கொடிய பறங்கிக்காரனை ஓர் சேனையோடும் 
1594 - ல் இலங்கைக்கு அனுப்பினான் . அவன் கண்டிநாட்டில் செய்த தீமை 
கள் சொல்லுந்தரத்தவல்ல . என்னை ! அவன் வீடுகள் தோறும் புகுந்து 
னேகரை அசியாயமாய்க் கொலைசெய்வன் . ஸ்திரிகளைக் கைப்பிடித்தி 
ழுத்து அவர்கள் கைக் குழந்தைகளைத் திரிகைகளிலிட்டு அவர்கள் கைக 
ளால் திரிக்கச்செய்து கொன்றபின்பு , அவர்களையுஞ் சிரசைக்கொய்துகொ 
ல்லுவன் . கல்லவ * குலத்துப் பிள்ளைகளைக்காணின் , " கல்லே " என் 
னும் மொழி பறங்கிப்பாஷையில் சேவல் என்றர்த்தங்கொள்ளலால் , பரி 
கசித்து , அக்குழந்தைகளை ஈட்டி நுதியில் குத்தி உயர்த்தி , " இவ்விளஞ் சே 
வல்கள் கூவுத்திறமையைப் பாருங்கள் " எனக் கூவியார்ப்பரித்துக் கொல் 
லுமாறு தன் சேனாவீரருக் காஞ்ஞைசெய்து , அவ்வாறு அவர்களால் எண் 
ணில் குழந்தைகளைக் கொல்வித்துக் களிப்பான் . இவையன்றியும் , மல்வ 
னைப்பாலத்துக்குச் சமீபத்தே அநேக சிங்களரை ஆற்றில் தள்ளி , அதிலி 
ருக்கும் லைகளுக்கிரையாக்குவன் . [ இது ஒருநாளன்று பலநாளாக 
நடந்தமையால் முதலைகளெல்லாம் சீழ்க்கைபூ துங்கால் தண்ணீர்மேல் மித 
ந்து வாய் திறக்கவும் பழகியிருந்தன . ) ஆங்காங்குஞ் சென்று பட்டணங்களை 
எரியூட்டுவன் , ஆடு மாடுகளை வெருட்டிவிடுவன் . பழக்கரு விருக்ஷங்க 
ளைச் சாய்த்து விடுவான் . குடிகளைப்பிடித்துச் சிறைப்படுத்துவன் . ஆலய 
ங்களையிடிப்பன் . அந்தோ! இவ 

வனு மிவன் சேனைகளு மிவ்வாறு செய்த கொ 
இமை பெரிது பெரிது ! மிகப்பெரிது ! 


*கல்லவர் - சாலியர் .. 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இதற்கிடையில் , விமல தருமன் , தக்க உபாயந்தேடிக் கண்டி நாட்டினி 
ன்று மவனைக் கடைசியாய் வெருவி யோடச்செய்தான் . 


அவனிங்கே யிவ்வாறு கலகஞ்செய்து கொண்டிருக்கையில் அங்கே 
நாமமாத்திரையில் இலங்காபதியாய்க் கொழும்பிலி ருந்த தொன்ஜான் தரு 
மபாலன் தன் பேராலிருந்த ராடுகளையெல்லாம் பாங்கிக்காரருக்குக் கைய 
ளித்துவிட்டு , 1581 - ம் u மேசத்தில் பரலோகவாசியானான் , இவன் 
அரசனாயிருந்தகாலம் 39 வருடம் , 


விஞ்சவிடம் பிடிக்கக் கொஞ்ச விடங்கேட்கும் வஞ்சநெஞ்ச ராகிய இப் 
பறங்கிகள் சீரிவ்வாறாக , இச்சமயத்தில் ஐரோப்பாதேயத்திலுள்ள மற்றோர் 
நாட்டினின்றும் இலங்கைக்குவந்த வேறோர் சாதிவர்த்தகரைப்பற்றிச் சொ 
ல்லுதும் : - ஐரோப்பாவிலே , பறங்கிநாட்டுக்கு உத்தர திசையிலே , இங்கி 
லாந்துக்குச் சமீபத்தே , ஒல்லாந்து என ஓர் சிறுநாடுளது . அந்நாட்டிலுள் 
ளார் அதியுழப்பும் வர்த்தகப்பிரியமும் சுபமதாபிமானமு முடையவர்கள் . 
அவர்கள் சிலர் 1590 ன்மேல் , தமது நாட்டினுக்கு வேண்டிய ஏலாதிகள் 
கொள்ளுமாறு சில கப்பல்களோடும் பறங்கிநாட்டுக்குப் போயினார் . அப் 
போது அந்நாட்டரசன் அவ்வொல்லாந்தரது முயற்சியிற் பொறாமையுற்ற 
வனாய் , அவர்களிடத்தில் யாதொரு பொருளும் கொள்ளலும் விற்றலுகா 
வெனத் தன் நாட்டார்க் காஞ்ஞாபித்தான் . அதனால் ஒல்லாந்தர் அபிமான 
மும் கோபமுமுற்றவராய்த் தமது நாட்டுக்கு மீண்டு , ஒருவருடத்துக்கி 
டையில் , கீழைத்தேய வர்த்தகத்துக்கென்று ஓர் வர்த்தகக்கூட்டத்தை ஏற் 
படுத்தி , 1595 - ல் கப்பற்குழாமொன்றைப் பிரயாணப்படுத்தினார் . அக்கப் 
பல்கள் நன் நம்பிக்கை முனையைத் தாண்டிச் சாவகத்தீவு முதலிய தீவு 
களையும் சீனாவையு மடைந்து ஏலாதிகள் மாற்றி மீளுவாயின . இவ்வாறு 
சிலநாள் நடந்தபின்னர் , ( Spilbergen ) ஸ்பில்பேர்ஜன் என்னு மோர் கப் 
பற்சேனாபதியுடன் மூன்று கப்பல்கள் இலங்கைக் கனுப்பப்பட்டன . அவை 
கள் சிந்தாயாத்திரையாய் 1602 - ல் மட்டக்களப்பை வந்தடைந்தன . 
னே அச் சேனாபதி கரைப்பட்டுக் கண்டியை நோக்கிச் சென்று , அங்கே 
தன்வரவை அரசனுக்கறிவித்தான் . அவனை விமலதருமனும் தக்கமரியா 
தையோடும் மிக்க ஆதரத்தோடும் உபசரித்து விருந்திட்டு உறவாடி அவன் 
விரும்பியவாறெல்லாம் செய்துகொள்ளுமாறு அனுமதி கொடுக்க , அதிபதி 
யும் மகிழ்ந்து கறுவாப்பட்டை மிளகு முதலிய ஏற்றிக்கொண்டு மீண்டான் . 


இதன்பின்னர் 1603 - ல் , மற்றொரு ஒல்லாந்தவர்த்தகக்குழாம் (Se 
bald de weerd ) சீபால்தேவீரத்து என்று மோர் கப்பற் றளகருத்தனோ 
டும் வந்து அத்துறையிலேயேயடைய , விமலதருமராஜன் அவளை யெதிர் 


பறங்கிக்காரர்காலம் . 


கொள்ளுமாறு துறைப்புறஞ்சென்றான் . அப்போது தலைதெரியாமல் மது 
மயக்கெய்திக்கிடந்த அத்தளகர்த்தன் சிறிதும் மரியாதையின்றி யேறுமா 
றாய் நடக்க , அதனை அரசன் குறிக்கொண்டு , தன்னைச் சூழ்ந்து பின்ற பரி 
வாரங்களை நோக்கி , " இச்சுணங்கனைப் பந்தியுங்க " ளென்றாஞ்ஞாபிக்க 
அவர்களுமவ்வாறே அவனைப் பிடித்துக்கட்ட முயன்றார் . அதனால் பெரிய 
தள்ளு நூக்குண்டாகிக் கொடிய அமராய்முடிய , தளகர்த்தனும் அவன் 
பக்ஷத்தாரில் ஐம்பதின்மரும் கொலையுண்டிறந்தார் . பின்னர் விமலதருமன் 
அக் கப்பற்குழாத்து இரண்டாம் அதிபதிக்கு ஓர் சிறிய கடிதத்தைப் பறங் 
கிப்பாஷையில் வரைந்துவிடுத்தான் . அதாவது : - " கட்குடியன் தப்பாது 
கேடுறுவன் . கடவுளோ நீதியுடையவர் . இனி உங்களுக்குச் சமாதானம் 
வேண்டுமேல் சமாதானத்துக்கும் , அஃதினறிப் போரேயாயின் போருக் 
ம் எத்தனப்படுக " என்பதாம் . இதனைக்கண்ட அதிபதி அஞ்சிச் சமாதா 
னமாகித் தன் நோக்கத்தை அந்நேரத்துக்குத் தக்கவாறு முடித்துக்கொ 
ண்டு தன்னூர்க்குமீண்டான் . 

இப்படி விமலதருமன் வீரபராக்கிரமத்துடன் 12 வருட மரசு செய்து , 
1604 - ல் இறந்தான் . அப்போது , அவனுக்குக் காதரினா பெற்ற புத்திரரா 
கிய விசயபாலன் , குமாரசிங்கன் என்னு மிருவரும் அதிபாலிய ராயிருந்த 
மையால் , முடி தரித்தற்கு அபக்குவிகளாயிருந்தார் . அப்போது , ஊவை நா 
ட்டரசனுக்கும் , விமலதருமராஜன் தம்பியும் திருவடிமலையிலிருந்த குருவு 
மாகிய ஒருவனுக்குமிடையே , அப்பிள்ளைகளுடைய சம்ரக்ஷணாதிகாரத்தின் 
பொருட்டு வழக்குண்டாக, குரு , ஊவையரசனைக்கொன்று , காதரினாவை 
மணமுடித்து , ( Senerat ) செனரதன் என்னும் பட்டப்பெயருடன் அரச 
னாயினான் . 

அவன ரசியற்றி வருகையில் , 1612 - ல் , ஒல்லாந்தரால் அனுப்பப்பட்ட 
( Marcellus de Boschouder ) மார் செல்லியு தெபாஸ்சூதர் என்பவன் 
தூதனாய்க் கண்டிக்கு வந்தான் . அவனை அரசன உபசரித்து ஒருடன்படி 
க்கை பண்ணிக்கொண்டு , கொட்டியாரத்தில் ஓர் கோட்டையைக் கட்டிக்கொ 
ள்ள அனுமதி கொடுத்தான் . அவ்வாறே ஒல்லாந்தர் அக்கோட்டையைக் கட் 
டிமுடித்தலும் , பறங்கிகள் வெகுண்டு , ( Simon Corea ) சீமோன் கோறி 
யா வென்னும் படைத்தலைவனோடு ஓர் சேனையையனுப்பினார் . அவன் அக் 
கோட்டையைவளைந்து , உள்ளிருந்தோரையெல்லாம் வாளுக்கிரையாக்கி 
மீண்டான் . அதனையறிந்த செனரதன் சிறிதுந் தாழ்க்காது பகைசாதிக் 
கவெண்ணி , அத்துட்டர் தமது நாடு போய்ச் சேராமுன் , ஐயாயிரம் யுத்த 
வீரருள்ள வோர் சேனையையனுப்பி , அவர்களுக்குத்தக்க தண்டம்புரிவித் 


தான் . 


D 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இதற்கிடையில் காதரினாவுடைய சேட்டபுத்திரன் அவமிருந்தாய் உயி 
ர் துறந்தான் . அப்போது காதரினா , தன் மகனைச் செனரதன் நஞ்சூட்டிக் 
கொன்றிருப்பன் எனச் சந்கையுற்று , மனக்கவலையே பிணியாய்ச் சிலநா 
ளிலிறந்தாள் . அவள் மரணிக்கும்போது , பாஸ் சூதரையும் ஊவையரசனை 
யும் வரித்து அவர்களிடத்தில் மற்றைய பிள்ளைகளைக் கையடையாய் ஒப்பி 
த்தாள் . இது நிகழ்ந்தது 1613- ம் » ஜூலை 20 உ யில் . 

அடுத்த 1614 - ல் , பறங்கிகள் , கண்டியில் ஓர் " றோமான் கத்தோலிக்க " 
தேவாலயமும் , குருமாருக்காக ஓர் தவச்சாலையும் கட்டுதற்குச் செனரதனி 
டம் அனுமதி கேட்க , அரசன் அதற் குடன்படாதுமறுத்தான் . 

அப்பால் , 1615 - ல் , செனரதன் பறங்கிகளை இலங்கையினின்றும் அக் 
ற்றிவிட விரும்பி , பாஸ் சூதரை ஒல்லாந்துக்கனுப்பி , அவ்வொல்லாந்தரிடம் 
படைத் துணை கேட்பித்தான் . அதற் கொல்லாந்தர் மறுக்க , உடனே பாஸ் 
சூதர் " தென்மார்க்கு " நாட்டுக்கேகி , அங்கே செனரதன் பேரால் ஒருடன் 
படிக்கை பண்ணிக்கொடுத்து , தேனியர் பலரைச் சேனையாகச் சேர்த்துச் 
கொண்டு , தானே அதிபதியாகி , இலங்கையை நாடி மீண்டு வரும்வழியில் , 
இறந்தான் . பின்னர்ச் செனரதன் அச்தேனியரை அங்கீகரிக்க அஞ்சி 
அவர்களை ஏற்றுக்கொள்ளாது விடுத்தான் . 

ஈதிக்ஙனமாக , அங்கே பறங்கிக்காரர், 15gt -ல் , யாழ்ப்பாணத்தை வெ 
ற்றி கொண்டு , பின் , அதையாளும்படி அவ்வூரரசனுக்கே திறைக்காகவிடு 
த்து , பின்னர்ப் பேரவாவென்னும் பேய்வாய்ப்பட்டு , அவ்வரசன்மேல் விசு 
வாசகாதகம் எனப் பொய்க்குற்றமொன்று பாரித்து , அவனைத் துரத்திவி 
ட்டு , அவ்வூரைத் தம்மூர்களுடன் கட்டியாண்டார் . அப்போது அங்கே 
1624 - ல் ஓர் கோட்டையைக்கட்டத் தொடங்கி , 1632 - ல் முடித்தார் . 

இவ்வாறு பெற்ற அந்நாட்டை அவர்கள் 40 வருடம் அரசு செய்தார் . 
அவர்கள் அக்காலத்திலே மதவிஷயத்தில் புரிந்த கொடுமை சிறிதன்று 
அதற்கஞ்சிப் பிராமணரு மந்நாளில் அம்மதம் புகுந்தாரென்றால் மற்றோர் 
செய்தி சொல்லவும் வேண்டுமோ ? அக்காலத்தில் கட்டப்பட்ட கோயில் 
கள் தாம் இன்னும் ஊர்கள் தோறு மொவ்வொன்றா யழிந்து கிடப்பவை 

அது நிற்க ; 1627 - ல் , திரிகோணமலை மட்டக்களப்பு என்னுமிடங்களி 
லும் பறக்கிகள் கோட்டைகளைக்கட்டினார்கள் . திரிகோணமலையில் , குள 
க்கோட்டுமகாராஜனால் ஆதியில் கட்டப்பட்டிருந்த ஆயிரக்கால் மண்டபத் 
தையும் கோணேசர்கோயிலையுமிடித்து , அக்கற்களையெடுத்தே பறங்கிகள் 
அக்கோட்டையைக் கட்டுவித்தார்கள் . அதன்மேல் பறங்கிகள் சிறிதுகால 
மாகக் குடிகள் துயர் கூரவும் , தம்மனம் களிகூரவும் அரசு புரிந்து வருவா 
ராயினார் , 


. 


பறங்கிக்காரர்காலம் . 


.. அதிகாரம் . 
( கொன்ஸ்தாந்தின் கெசாவுடைய 
படைபெழுச்சிமுதல் ; பறங்கிக்காரர் 

துரத்தப்பட்டது பரியந்தம் .) 
அப்பால் செனரதன் கண்டியிலிருந்தபடி போருக்கெத்தனஞ் செய்தி 
ரூந்தமையை 1630 - ல் , பறங்கிப்படைத்தலைவனாகிய 
( Constantine De 
Saa) சொன்ஸ்தாந்தின் தெசா என்பவன் உணர்ந்து , அவனுக்கு முந்தி 
விட எண்ணி , ஓர் பெருஞ்சேனையோடும் கொழும்பி னின்று புறப்பட்டு , 
காவல்வழிகளையெல்லாம் 
தாண்டிக் கண்டிநகருள் நுழைந்தான் . இவ்வாறு 
பறங்கிகள் வருவார்களென்று சிறிதும் காத்திராத செனரதன் , அவர்களைக் 
கண்ட அளவில் இடிமுழக்கக்கேட்ட சர்ப்பம்போல் திகைத்து , தைரியக் 
குன்றி , யாதுஞ்செய்ய வியலாதவனாய்க் கண்டியை விட்டோடி , ஊவைநா 
ட்டுக் காட்டுள் மறைந்தான் . அதுகண்டு கொன்ஸ்தாந்தின் கொழும்பை 
நோக்கி மீண்டான் . அங்கு சென்ற மாத்திரத்தில் , அங்குள்ளார் அவனை ஏள 
னம பண்ணினமையால் , அவன் மறுபடியும் ஓர்சேனையைச் சேர்த்துக்கொ 
ண்டு வ துளையையடைந்து , அந்நகரியை அக்கினியால் நாசஞ்செய்தான் . 
அந்நகரை அப்போது காதது என்ற செனரதன் மகன் இரண்டாம் இராஜ 
நகன் உடனே தன் சேனைகளோடும் அவ்விடத்தை விட் டோடலும் , 
கொன்ஸ்தாந்தின் தன் சேனைகளைச் சிரமபரி காரத்தின் பொருட்டும் , வேறு 
போருக் காயத்தம்பண்ணு வித்தமாகவும் நடத்திக்கொண்டுபோய் அச்சே 
னையோடும் ஓர் மலைமேல் தங்கினான் . இப்படியிருக்குராளில் , இராஜசிங்கன் 
வெள்ளமென்னச் சேனைகளைத் திரட்டியனுப்ப , அவைகளும் ஓர்நாள் அர் 
திப்போதில் அம்மலையை வளைந்து எதிரூன்றின . அப்போது இரவிறுத்த 
மையால் போர்முட்டற் கியலாதவராய் இருதிறத்தாரும் தத்தமிடங்களிலி 
ருந்து எப்போ விடியும் எப்போ புலரும் என்று , காலக்ஷேபத்தின் பொருட் 
ச்ெ சிங்களர் ஆடல் பாடலாலும் , பறங்கிகள் தெய்வஸ்தோத்திரங்கள் செய் 
வதாலும் பொழுது போக்கினர் . அப்போது கொன்ஸ்தாந்தின் தனது அணி 
கள்தோறும் சென்று , “ முன்பொருத வாறு திறலுடன் பொருதல் வேண்டும் 
மூன் செய்தது போரன்று . இனிவருவதே போர் . இதற்குமுன் புஈழ்பெ 
றப்பொருதீர் . இப்போதோ உங்கள் உயிருக்காகப் பொரலாவசியகமாயி 
ற்று " என்று தைரியவசனம் பகர்ந்து வந்தான் . 

இப்படியிருக்கக் குக்கிலுமகத்திற்று. டனே பறங்கிபகத்துச் சிர் 
கள முதலிகளுட் சிலரொழிந்த மற்றியாவரும் தத்தம்படைகளோடும் , முன் 
னர்க் கண்டியரசனுடைய ஒற்றருடன் தாம் பண்ணிக்கொண்ட சந்கேதப் 
படி , தம்மை நம்பிவந்த பறக்கிகளைக் கைவிட்டு, இராஜசிங்கன் .பக்ஷமாயி 


ருஉ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


னார் . அதுகண்ட சிங்கள சேனாபதிகள் சிறிதுந் தாழ்க்காது போய்ப் பறம் 
கிகளை வளைய , " துணிந்தார்க் 

துணிந்தார்க்குயிர் துரும்பு " என்ற டி பறங்கிகள் சிறிது 
மஞ்சாது , " மாற்றாருயிர்குடிப்போம் , ஆற்றாதேல் , எம்முயிர்மடிப்போம் " 
என்று சபதங்கூறி வீராவேசத்துடன் கடுலேத்துப் பம்பரம் போல் சுழன்று 
சுழன்று , சிங்களப்படைமேல் விழுந்து , முகூர்த்தந்தோறும் இராஜசிங்க 
னால் அனுப்பப்பட்டுவரும் உபபலங்களையு முடன் சேர்த்துச் சங்கரித்தும் , 
தொலையாதெஞ்சிய உபபலங்களால் தம்பலங்களைச் சிறிதுசிறி தாய் மடிய 
க்கொடுத்தும் , தம்போருக் கெல்லைகாணாது அஸ்தமயனவரையில் போ 
புரிந்தார்கள் . அப்போது சூரியனும் , " இவர்களிக்கு பசி தாக சிரமங்க 
ளோடுயின்று போர் செய்ய நான் பார்த்திருப்பது தருமமா ? தருமமன்று " 
என்று கருணையால் மறைந்தான் போன்று மேற் கடற்புறஞ்சென்று இரன 
ன்னும்படாமுகிழ்த்து மறைந்தான் . அதுகண்டு இந்திறத்தாரும் போரொ 
ழிந்து களத்தைவிட்டு நீங்கினர் . அவர்களுள் , பறங்கிகள் தம் சிரமந் தீர் 
ப்பது கருத்தாய் ஆவலுடன் மலைமேல் தம்முறைவிடம் தேடிப்போதலும் , 
அங்கே வருணபகவான் , " இப்பாதகரை விடலாகாது ; இவர்கள் என்பகை 
வனாகிய அக்கினிபகவானைத் துணைக்கொண்டு , என்னை நம்பி யுயிர்வாழும் 
வராகிய சிங்களருடைய பட்டணங்களை நாசஞ்செய்தவர்கள் . ஆதலால் 
நான் என்பகையைத் தீர்த்தற்கும் அச்சிங்களர் என்மேல் கொண்ட நம்பிக் 
கைக்குப் பயன் காட்டுதற்கும் ஏற்ற சமயம் இதுவல்ல தினிவாயாது 
றெண்ணினான் போன்று , தாரைதாரையாய் மழையை யிடையறாதுபொபழி 
ந்து , அவர்களைக் குளிரினால் சரீரங்குலைந்து வருந்தவும் , படுக்கைக்கிடமில் 
லாமல் நடுநடுங்கி நிற்கவும் செய்ததுமன்றி , அவர்களுடைய வெடிமருந் 
தையும் நாசப்படுத்தினான் . அப்போது பறங்கிவீரரெல்லோரும் தந்தலைய 
னாகிய கொன்ஸ்தாந்தினை நோக்கி , "இனி நமக் கிருக்கும் வலி யாது ? 
லால் , இப்போதே தப்பியோடிப் பிழைப்போம் வாரும் " என்றுவேண்ட , வீர 
த்திறலுடைய அத்தலைவன் , நகைத்து , " வீரராயுள்ள வரும் படைமுகத்தில் 
முன்வைத்தகாலைப் பின்வைப்பரா ? எம்முயிரைக்கொண்டு ஓடுதல் புகழ 
ன்று . இக்களத்தில் மடிவதே புகழாம் " என்று கூறிமறுத்தான் . இப்படியி 
ருக்க , கதிரவனும் அவர்கள் சீரைப் பார்க்கவருவான் போன்று தேரேறி 
னான் . உடனே சில்களா போர்தொடங்கிப் பறக்கிகளெல்லோரையும் சங் 
கரித்துப் போர்க்களமெங்கும் காக்கைகள் நாடவும் , கழுகுகள் தேடவும் , 
நாய்கள் கூடவும் , நரிகள் பாடவும் , குருதியோடவும் , வீரர் ஆடவும் பிணக் 
காடாக்கி , ஈற்றில் கொன்ஸ்தாந்தினுடைய சிரசையுங் கருணையின்றிக் 
கொய்து கொண்டு , சமுத்திர கோஷம்போல் ஜயபேரி முழங்கச் சென்று , 
சமீபத்திலே ஓர் ஏரியிலே நீராடிரின்ற இராஜசிக்கனுடைய பாதத்தில் 
வைத்து வணங்கி அவனுடன் இராஜதானிக்கு மீண்டார் . 


2 


என் 


பறங்கிக்காரர்காலம் . 


ருகூ 


இப்படிக் கொன்ஸ்தாந்தின் பரலோகம் போக , பறங்கிக்காரரிட மிது 
காறும் வதிந்தருளிய விஜயலக்குமியும் புறஞ்செல்லத் தொடங்கினாள் . அப் 
பால் செனரதன் கொழும்பைக் கவரமுயன்று சின்னாளில் அதனையும் 
எளிதில் கையாடிக் காவல் செய்தான் . இப்படியிருக்கையில் , பறங்கிக்கா 
ரருக்குக் கோவையிலிருந்து படைத்துணை வருதலும் , அவர்கள் போர்துர 
ந்து செனரதனை முதுகிடச்செய்து , அவனைத் தமக்கு வருடந்தோறும் 
திறையாக இரண்டுயானை தரும்படி கேட்க , அவனு மியைந்து சமாதானப் 
பட்டான் . 


இவன் 30 வருட மரசு புரிந்து 1634 - ல் இறக்க , உ - ம் இராஜசிங்கன் 
அரசனானான் . பின்பு , அவனுடைய தமையன்மாரும் தாயினது முதற்றா 
ரத்துப் புத்திரருமாகிய மற்றிருவர் , ஊவை மாத்தளை என்னும் நாடுகளு 
க்குக் குறு லெமன்ன ராகிச் சிறிதுநாளுக்குள் , ஒருவனாகிய குமாரசிங்க 
னிறந்து போக , மற்றவனாகிய விஜயபாலன் இராஜசிங்கனுடன் போர்தொடு 
த்து முதுகிட்டோடிக் கோவைநகரையடைந்து பறங்கிகளைத் தஞ்சமாக 
கொண்டான் . அந்நாளில் பறங்கிநாட் டதிபதியும் பரிதானப்பிரியனுமான 
(Diego de Mello ) தீக்கோதெமெல்லோ என்பவன் தனக்கு இராஜசிங் 
கன் காணிக்கையாக யாதுங்கொடுக்கவில்லையென்று அழன்று , 700 பறங்கி 
வீரரோடும் 28000 சிங்களரோடும் யுத்தசன்னத்தனாய் வழிக்கொண்டு கண் 
டியை நோக்கி நெருங்குகையில் , இராஜசிங்கன் ஓர் சாரணனை யனுப்பி , 
" நியாயமின்றிப் போருக்கு வருதல் நீதியாமோ " வென்று கேட்பித்தும் சட் 
டைபண்ணாது வீரசூரத்தோடு போருக்கு நெருங்கினான் . அதனைக் கண்டு 
இராஜசிங்கன் கோபாதிக்கனாய் ஓர் சேனையோடும் வெல்லனைக்கணவாய் 
வரையில் சென்று , அங்கே எதிரூன்றி நின்று , அவர்கள் மேல் சரங்களையும் 
வல்லயங்களையும் மாரிபோற் பொழிந்தான் . அதனைக்கண்ட பறங்கிபக்க 
த்துச் சிங்களரெல்லோரும் பறங்கிகளைக் கைவிட்டுச் சிங்கனுடைய யூகத் 
தை வந்தணைந்தார் . அப்போது , நிராயுதனாய் நின்ற சுத்தவீரனொருவன் 
கைக்கு ஓர் வாளாயுதமெட்டியது போல் அவர்கள் வந்து சேர்ந்த மாத்திரத் 
தில் , இராஜசிங்கன் களிப்புற்று , பறங்கிகள் உடலமெங்கும் அத்திரம்மோ 
ய்க்கவும் . சத்திரம் தைக்கவும் , சிரம் போனவர்சிலர் , கரம்போனவர்சிலர் , 
கால்போனவர்பலர் , கண்போனவர்பலர் , குடரிழந்தவர் பலர் , பிடரிழந்தவர் 
பலர் , பலராய்ச்சாய்து மாய்ந்து யுத்தகளத்தில் விழும்படி ஓர்பகலும் இர 
வும் ஓயாது போராடி , ஈற்றில் அப்பறங்கிகளில் முப்பத்து மூவர் ஒழிந்த 
ஏனையோரை யொருங்கே சங்கரித்து வாகைமாலை சூடிப் போர்க்களத்தி 
னின்றும் நீங்கினான் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


இப்பால் இராஜசிங்கன் , இனிமேற் பறங்கிக்காரர் இலங்கையிலிருப் 
பாராயின் அவரால் தனக்கு இடர்கள் இடையறாது விளைந்து கொண்டே 
யிருக்கு மென்று நினைந்து , அவரை யொருங்கே இலங்கையினின்றும் துர 
த்திவிடும் பொருட்டு வத்தாவியிலிருந்த ஒல்லாந்தரிடம் படைத்துணைகே 
ட்டு ஓர் தூதனையனுப்பினான் . அவர்களு மக்கேள்விக்குடன் பட்டு , இராஜ 
காரியஸ்தர் சிலரைக் கண்டிக்கனுப்பினார்கள் . அவர்களை இராஜசிங்கன் 
உபசரித்து ," யுத்தத்தின் பொருட்டு நேருஞ் செலவுகள் கண்டியரசனாற் பரி 
கரிக்கப்படுவனவாயின் , வேண்டிய சேனைகளையனுப்புவதும் , பறங்கிகளைத் 
துரத்தியபின் கோட்டைகளை அரசனிடம் ஒப்பிப்பதும் ஒல்லாந்தர்கடன் 
எனவும் , " அவ்வுபகாரத்திற்குப் பிரதியாய் அரசனால் விடற்பாலது மிளகு 
கறுவாப்பட்டை என்னும் சரக்குகளின் வியாபாரசுதந்திரம் " எனவும் ஓர் 
பொருத்தப்பத்திரமெழுதி , இருதிறத்தாரும் கைச்சாத்திட்டபின் , உறவாடி 
விடை கொடுத்தனுப்பினான் . அக்காரியஸ்தர்களோடு இராஜரிங்கன் பேசு 
ம்போதெல்லாம் தலையிற்கிரீடமும் , கையிற்கட்கமும் , தேகத்தில் இரத்தி 
னாபாணங்களும் பொற் சங்கிலிகளும் கிடந்திலங்க , நின்று கொண்டே வார் 
த்தையாடினன் . இவ்வாறு , ஐரோப்பியர்க்கு மரியாதைகாட்டி இழிவந்த 
செயலுக் குடன்பட்டவன் இவனே அன்றி , இவனுக்கு முன் இவன்குவத் 
தோ ரெவரேனுமில்லை. 

அதுற்க; இங்கு நிகழ்ந்தவற்றையெல்லா மறிந்த கொழும்புப் பற 
ங்கியதிபதி , வரவிருக்கும் மாற்றான் வலியையுணர்ந்து அஞ்சி , தான் முந்தி 
கொள்ள வேண்டுமென்றெண்ணி , அவ்வாறே யோர்படையோடும் கண்டி 
க்கேகிப் போரில் மேற்கொண்டு அந்நகரை அக்கினி வாய்ப்படுத்தி மீண்டான் . 
மீளுமளவில் , இராஜசிங்கனுடைய சேனாவீரரெல்லாரும் திரண்டுவந்து 
அவர்களை வழிமறித்து யுத்தஞ்செய்து யாவரையுங்கொன்று , அவர்களுடைய 
ரசுகளை யெல்லாஞ் சேர்த்து அடிபரந்து நுனிகூர்ந்த வோர் கோபுரம்போ 
படுக்கித் தம்மரசனுக்குக் காட்டினார்கள் . 

இறுநிகழ்ந்து சின்னாளில் , முன்கூறிப்போன சங்கேதப்படி ஒல்லாந் 
தர் , ( Westerwold ) வெஸ்தர்வோல்து என்னும் கப்பற்சேனாபதியுடன் 
ஓர் சேனையையனுப்ப , அவன் மட்டக்களப்பில் வந்திறங்கி , அங்கே இரண்டு 
பீரங்கிப் பித்திகைகளை அமைத்துக்கொண்டு அந்நகரையே வளைந்து பற 
ங்கிகளுடன் போர் தொடுத்தான் . அப்போது பறங்கிகள் சிறிதுநேரம் முர 
ணிப்பார்த்தும் முடியாமல் சமாதானக்கோரி வெண்கொடியுயர்த்திப் போ 
ரையிறுத்தி , நாகபட்டணத்துக்குத் தங்களைத் தங்கள் ஆயுதாதிகளோடும் 
போயகலுமாறு விடும்படி வேண்டினர் . அதற்கு ஒல்லாந்தர் இசைதலும் , 
அவர்க ளவ்வாறே அக்குவிட்டகன்றார் . அப்பால் திரிகோணமலையையும் 


பறங்கிக்காரர்காலம் . 


கவர்ந்து , இராஜசிங்கனுடைய ஏவலின்வழி அவ்விரு கோட்டைகளையும் 
தகர்த்து அவை கிடந்தவிடமும் தெரியாவண்ணம் அழித்துவிட்டார் . 
விகழ்ந்தது 1639 - ல் . 

அடுத்தவருடத்தில் சக்தியாய் 12 ஒல்லாந்த மரக்கலங்கள் கொழும் 
பையடைந்து , அங்குமில்லாது நீர்கொழும்பை நோக்கிச் சென்று , அங்கே 
2000 போர்மீளிகளை இறக்கிவிட , அம்மீளிகள் அந்நகர்க் காவல் வீரரையெ 
ல்லாம் கொன்று கோட்டையைப்பிடித்தார் . அதன்மேல் , அக் கோட்டை 
யைச் சூழக் களிமண்ணால் ஓரணையையும் , அகன்றதோ ரகழியையும் அமை 
த்து , அகில் 800- வீரரையும் , 6 - பீரங்கிகளையும் வைத்துவிட்டுக் காலியை 
நோக்கி மீண்டார் . அங்கடைந்தபோது , அக்கோட்டையை எளிதிற் கவரு 
தல் கூடாமல் , 18 நாட்காறும் வளைந்து என்று , 19 - ம் நாளில் 5 நாழிகைநே 
ரம் போராடி ஈற்றில் சயங்கொண்டு அதனையுங்கவர்ந்தார் . 

இப்படியிருக்க , 1640 - ல் கோவையதிபதிவந்தான் . அவனைக் கண்ட 
மாத்திரத்தில் பரங்கிகள் தைரியமடைந்து நீர்கொழும்புக்குப் போய்ப் போ 
ராடி ஒல்லாந்தரைக் கீழ்க்கண்டு , மீண்டும் நீர்கொழும்பைப்பிடித்தார் . அப் 
பால் 1644- ல் , ஒல்லாந்தர் மீண்டும் அச்சகரைவளைந்து முன்போல் பறன் 
கிகளை ஒட்டி விட்டார் . 

இதன்பின்னர் ஐரோப்பாவில் பறக்கிகளும் ஒல்லாந்தருமிணங்கி , சிறி 
துகாலம் தம்முள் போரொழிந்திருக்கவும் , தத்தமக்கு இலங்கையிலுள்ள 
ஊர்களைத் தாந்தாமே ஆளவும் உடன்பட்டு ஓர் பொருத்தச்சாசனம் பண் 
ணிக்கொண்டார் . அதற்குத் தவறாம லிருதிறத்தாரும் 10 வருடகாலம் அர 
சசெய்தார் . 

இதன்மேல் பறங்கித் தேசாதிபதியாகிய ( Homen ) ஹோமென் என்ப 
வனுக்கும் அவனுடைய சேனாவீரருக்குமிடையே பிரிவினையுண்டாக , சேனா 
லீரர் அவனைச் சிறைச்சாலையிலடைத்தார் . அப்போது ஒல்லாந்தர் இது 
தான் நமக்குஞ்சமயமென்று இராஜசிங்கனையுந் துணைக்கொண்டு படையெ 
டுத்து , 1656- ல் கொழும்பைவளைந்து கோட்டையை வழிமடுத்துக் காவல் 
செய்து என்றார் . அதனாற் கோட்டைக்குள்ளிருந்த பறங்கிகள் , வெளிப்ப 
ட்டுப் போசனப்பொருள்கள் வாங்குவதற் கியலாதவராய்ப் பசிகோயால் 
உள்ளிருந்தபடியே வருந்துவாராயினார் . அங்ஙனம்வருந்தி ஆற்றாதவராய் 
ஈற்றில் விதிச்சீட்டுப்போட்டு , அச்சீட்டுப்பிரகாரம் தம்முள்சிலரைத் தின 
ந்தோறுங் கொன்று கொன்றருந்திச் சிலகாலங்கழித்து வந்தார் . அப்போது 
பரிக்கொடுமையால் ஓர்மாது தன் பிள்ளையையும் கொன்றருந்தினளாமென் 
சால் அக்காலத்தில் அவர்கள் பட்ட துன்பம் இவ்வகையதென்று சொல்ல 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


வும் வேண்டுமோ ? இவ்வாறு எழுமாதம் கழிந்தபின்பு , பறங்கிகள் தமக்கினி 
மீட்சியில்லையெனக் கண்டு அஞ்சி , " எங்களை விட்டுவிடின் நாங்கள் எங்கள 
பொருள்களோடும் யாழ்ப்பாணமோடிப் பிழைக்கிறோம் " என்றி ரந்தார் . அதி 
னைக்கேட்ட ஒல்லாந்தர் கருணைகூர்ந்து அவர்களை விடுத்து , அப்பறங்கிகள் 
140 வருடமாக ஆண்டுவந்த கொழும்பரணைக் கைக்கொண்டு கொடியுயர் 
த்தி விழவுகொண்டாடினர் . இது நிகழ்ந்தது 1656- ம் மே 10s . 

இதற்கு முன்வருடத்தில் களுத்துறைபிடிக்கப்பட்டது . அவ்வருடக் 
திலேயே யாழ்ப்பாணத்துப் பறங்கித் தேசாதிபதியாகிய அந்தோனி என்ப 
வன் கொழும்புக்கு வரும் வழியில் ஒல்லாந்தர்கைப்பட்டான் . 

அது நிற்க , கொழும்பில் விடுபட்ட பறங்கிகள் யாழ்ப்பாணத்துக்கே 
கிச் சிறிது காலம் சுகம் பெற்றிருக்காமுன் , " எங்குமிராமன் " என்றதற்கொ 
ப்ப , அங்கும் ஒல்லாந்தர் சென்று , 1658- ம் ஏப்பிறில் 10 உ ஊர்காவற் 
றுறையிலுள்ள ( Fort Hammenheil ) ஹம்மன் ஹீல் என்னும் கோட் 
டையைப்பிடித்து , அப்பால் யாழ்ப்பாண நகருக்கேகி அங்குள்ள அரணைவ 
ளைந்து 3 மீத்தின் மேல் அஃதாவது ஜூன் 2 உ அந்நகரிலிருந்த பற 
ங்கிகளெல்லாரையும் சிறைப்படுத்தி அந்நகரையும் கைப்பற்றினார் . இவ் 
வாறே பறங்கிக்காரருடைய இராச்சியகாலம் 1658 - ம் ஜூன் 22 .. 
யோடு சமாப்தியெய்திற்று . அது நிற்க , ஒல்லாந்தர் இவ்வாறு வெற்றிய 
டைந்தவுடன் தம்மதமாகிய புரோடெஸ்டாண்டுமதத்தை இலங்கையில் 
பரவச்செய்யவேண்டுமென்றெண்ணி , அவ்வருஷத்திலேயே முதல் முதல் 
யாழ்ப்பாணத்தில் அம்மதத்தை " பால்டியஸ் என்னும் பாதிரியால் போதி 
ப்பித்தார் . அன்றியும் , உரோமான் கத்தோலிக்க குருமாருக்கு இலங்கையில் 
இடங்கொடுப்பவரும் , அவரைவைத்துக் கொண்டு மறைப்பவரும் கொல்ல 
ப்படுவர் எனவும் முரசறைவித்தார் . 

அது நிற்க ; பறக்கிகள் காலத்தில் குடிகள் தம் பொருள்களையிழந்து 
சொல்லற்கரிய வேதனைக் காட்பட்டிருந்தாரன்றிப் பின் அவர்கள் கண்ட 
சுகம் ஏதுமுண்டோ? இல்லை! இல்லை !! 

" கூழுங் குடியு மொருங்கிழக்கும் கோல்கோடிச் 
சூழாது செய்யு மரசு . 

என்ற குறளுக்கு இவர்களரசு இலக்கான 
படிகாண்க . பறங்கிப்பாஷை அந்நாளில் அதிகமாய்ப் பரவியிருந்ததென் 

தோம்பு , அலவாங்கு , தைலா , அலுமாரி , கதிரை , வீதுறு முதலிய பற 
ங்கிச்சொற்கள் இந்நாளிலும் தமிழொடுகலந்து வழங்கப்படுதலால் விளங் 
பக்கிடக்கின்றது . 


ஒல்லாந்தர்காலம் . 


ருஎ 


IV . ஒல்லாந்தர்காலம் . 


: 0 : 


க . அதிகாரம் . 
( ஒல்லாந்தர் வெற்றிமுதல் ; 

இராஜசிங்கன் மரணபரியந்தம் . ) 
இப்படியே பறங்கிக்காரர் தாங்கட்டி யாண்டு வந்த நாடுகளையெல்லாம் 
ஒல்லாந்தர்க்குப் பறிகொடுத்து நாசப்பட்டொழிய , ஒல்லாந்தர் அந்நாடுகளை 
யெல்லாம் தங்கோலேகொண் டரசியற்றி வருவாராயினார் . 

அதுகண்டு 
இராஜசிங்கன் உள்ளக்கடுப்புற்று , ஓகோ! இவர்களையுமகற்றியே விடல்வே 
ண்டும் " என் றெண்ணினான் . பின்னரதற்கான வழிவகைகளைத் தேடிய 
டைய முயன்றவனாய்க் கடல் சார்ந்த நாட்டுக் கிராமா திகாரிகளைத் துணைக் 
கொண்டு அவ்வொல்லாந்தா ஊர்களைக் கொள்ளையடித்து அக்கினியாலழி 
தது ஒல்லாந்தக்குடிகளிற் சிலரைக்கொன்று சிலரைச் சிறைப்படுத்தி இன் 
னும் பலவாறு துன்பம் விளைத்து ஒல்லாந்தருக்குக் கோபமூட்டினான் . ஆயி 
னும் அவர்கள் கோபமுறாதவராய் , இராஜசிங்கனுக்குப் பிரீதியுள்ள சில 
பொருள்களை யுபகாரமாய்க்கொடுத்து ஓர் தூதனையனுப்பி , " நாமிருதிறத் 
தாரும் சமாதானமா யிருத்தல்வேண்டும் . அப்படியில்லாமல் இவ்வாறு 
நீ கலகம் செய்வையாயின் நாங்கள் போருக்கெழும்புவோம் . எங்களுக்கு 
வண்டியது வர்த்தகமன்றி இராச்சியமன்று . பின்னை இந்தாடுகளை ஏன் 
பிடித்துக்கொண்டிருக்கிறீர்கள் ? என்பையாயின் , உன்னிடம் விடுவோமா 
யின் நீ , சத்துருக்களுக்கும் புறத்தேயத்தாருக்கு மிடங்கொடுத்து விடுவை 
யென்றவச்சங் காரணமாயன்றிப் பிறிதொன்றாலன்று . நாங்களோ உன் 
பாதசேவைபுரியும் ஊழியக்காரராயிருக்கிறோம் . " பூனையிருந்து குறுகுறு 
த்தாலென் ? ஆனையிருந்த ரசாண்டாலென் ? " என்றபடி விடுத்து , எங்கள் 
காரியத்தை மாத்திரங் கவனியாது , உனக்காக இக்கோட்டைகளையும் காத் 
துநிற்பது வின்மாட்டு யாம்வைத்த பத்தியாலேயாம் . ஆதலால் இங்கனம் 
நீ செய்வது நியாயமன்று , என் றின்னனகூறி வேண்டிக்கொண்டார் . 


இவ்வள விலாயினும் அவன் தன் சீற்றந்தணிந்தானில்லை . அவர்மே 
ற்கொண்ட கோபத்தைத் தன்குடிகளிடத்து மூடத்தனத்தால் காட்டத்தொ 
டங்கினன் . அவன் தன் முன்னோர்போல் சீவகாருண்ணியம் ஊர்ச்சேம 
விருப்பு முதலிய நற்குணங்கள் உடையவனல்லன் . அவன் ஒருவனிடத் 
துக் குற்றங்காணின் , அவனோடு அவன் கிளைகளையும் பிடித்து வருத்துவன் . 
ஒருவன் ஒல்லாந்தருடன் பேசினான் என்றறிகினும் அவனையும் அவன் 


ரு அ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


மனை மக்களையும் பிடித்து , சிவக்கக் காய்ச்சிய இருப்புக்கோலா லவர்தேக 
த்தைச் சுடுவன் . குறடுகொண்டு உடம்பிலுள்ள தசையைப் பிடுங்குவன் , 
பிடுங்கிய தசையை அவர்க்கே கொடுத் துண்ணும்படி நெருக்குவன் . பின் 
ளைகளைக் கொன்று அவர்களைப் பெற்ற தாயரையே யுண்ணச்செய்வன் . 
இவ்வகை நிஷ்டூரங்களால் அவனுடைய பிரசைகள் அவன்மேல் வெறுப் 
புற்றுக் கலகஞ்செய்யத் தொடங்கினர் . அதுகண்டு இராஜசிங்கன் மலைக 
ளுக்கோடி யொளித்தான் . அப்பால் பிரசைக ளெண்ணப்படி தான் அரச 
னாதல் நீதியன்றென இராஜசிங்கன் மகன் மறுத்தான் . அதனைக் கேள்வி 
யுற்ற இராஜசிங்கன் மீண்டுவந்து கண்டியிற் பிரவேசித்து , கலகக்கார 
ரையெல்லாம் நாசஞ்செய்து , தன்மகன் இருப்பதாலன்றோ இவ்வகைக் 
கலகம் விளைதற்கு எதுவாயிற்று என்று நினைத்து அவனுக்கும் நஞ்சூட்டி 
னான் . 

இப்படியிருக்க , 1660 - ல் ( Ann ) " ஆன் " என்னும் ஆங்கிலேய வர்த்த 
கக் கப்பல் ஒன்று புயல் வாய்ப்பட்டுச் சிறிது சேதத்தோடும் திரிகோணமலை 
யை வந்தடைந்தது . அதனை இராஜசிங்கன் கேள்வியுற்றுச் சில உத்தியோக 
ஸ்தரையனுப்பிக் கப்பலைச் சிறைப்படுத்தி அதிலிருக்கும் அதிபதியைப் பிடி 
த்துவருமாறு ஆஞ்ஞை செய்தான் . அவர்களு மவ்வாறே சென்று வஞ்ச 
னையால் ( Knox ) நாக்ஸ் என்ற அதிபதியையு மவன் மகனையும் அழைத் 
துச் சிறைப்படுத்திக்கொணர்ந் தரசனிடம் ஒப்பித்தார்கள் . அரசன் அவர் 
களை மாத்தளை நாட்டில் சிறைவைத்தான் . அங்கே தந்தை சுரநோய்கொ 
ண்டிறக்க , அவன்மகன் தாரித்திரத்துக்கு ஆளாகி ஆங்கிலேயர்போ 
ப்பது மொழிந்து , நாட்டவர்போல் வேட்டி தரித்து உண்டநாளும் உண்ணா 
நாளுமாய் இருபது வருடங் கழித்து ஈற்றில் வேறோர் ஆங்கிலேய னோசிம் 
இராவழியாய் ஒளித்து யாழ்ப்பாணத்துக் கோடி , அங்கே ஒல்லாந்தரு 
டைய சகாயம் பெற்று ஐரோப்பாவை யடைந்தான் . இவன் அங்கு சென் 
றிருந்தகாலத்தில் இலங்கையைப்பற்றித் தான் அறிந்தவரையி லோர்சரித் 
திரத்தை ஆங்கிலேய பாஷையில் எழுதினான் . 

இது நிற்க ; 1672 - ல் பிராஞ்சியர் திரிகோணமலையில் வந்திறங்கினர் . 
அதுகேட்டு இராஜசிங்கன் " ஒல்லாந்தரைத் துரத்திவிட நமக்கு நல்ல சம 
யம் வாய்த்தது " என்று பேரானந்தமுற் றிருக்குஞ் சமயத்தில் , திரிகோண 
மலையினின்று பிராஞ்சிய தூதனும் துரகாரூடியாய் , பரிசனங்கள் சூழ அர 
மனை வாயிலை யடைந்தான் . அவன் ஒழுக்கமறியாதவனாய்க் குதிரைமேலி 
ருக்தபடி அரமனை வாயிலை யடைந்ததுமன்றித் தன்னை யரசன் சீக்கிரத்தி 
லுள்னே யழைத்துக் கொள்ளாது காக்கவைத்தா னெனக் கூச்சலு மிட் 
டான் . அதனால் இராஜன் கோபமுற்றுத் தன் பரிசனங்களால் அவளைப் 
பிடித்துச் சிறைப்படுத்தி மற்றோரையடித்து வெருட்டிவிட்டான் . இதன் 


ஒல்லாந்தர்காலம் . 


பின்னர் , பிராஞ்சியர் திரிகோணமலையை எளிதில் கைப்பற்றிச் சிறிதுசா 
ளிருந்து , பின் ஒல்லாந்தரால் துரத்தப்பட்டார் . 

அப்பால் 1683 - ல் ஒல்லாந்த தேசாதிபதியாகிய ( Lorensz Van Pyl ) 
லோறன்ஸ்வான்பில் என்பவன் இலங்கையில் தன் அதிகாரத்துட்பட்ட 
நாடுகளில் விக்கிரகாராதனை தகாதென்றும் , அது செய்வார் தண்டம் பெற 
வரென்றும் ஆஞ்ஞைசெய்தான் . அது சுதேசிகளுக்கும் கத்தோலிக்கரு 
க்கும் பெரும் இடையூறாக , அநேகர் என் செய்வோம் என்று புரோடெஸ் 
டாண்டு கிறிஸ்தவராயினார் . 

அப்பால் 1684- ம் டிசம்பர் 6. - யில் இராஜசிங்கன் இறந்தான் . 
அவன் கோலோச்சிய காலம் 50 வருடம் . அவன் ஸ்தெளத்தியப் பிரிய 
னும் , பேராசையுடையவனும் , சித்தசமாதான மற்றவனும் , மூர்க்கனும் , 
சுறுசுறுப்புடையவனும் , மானமற்றவனும் , தர்திரோபாய முடையவனுமா 
யிருந்தான் . இவன்காலத்தில் சிங்களக்கொல்லர் துப்பாக்கி செய்வதில் 
அதி திறமையுடையவராயிருந்தார்கள் . அவர்கள் செய்த துப்பாக்கிகள் பிரா 
ஞ்சித் துப்பாக்கியினும் பதின் மடங்கு அழகும் வன்மையு முடையனவாம் . 
அவர்களுடைய இருப்பு வேலைகளைப் பார்த்தால் வெள்ளி வேலையோவெ 
ன்ற ஐயமுறல் வேண்டுமென " லின்ஸ் கொற்றன் " என்னும் ஒல்லாந்தர் 
கூறுகிறார் . 


உ . அதிகாரம். 
( 2 - ம் . இராஜசிங்கன் இறந்த தமுகல் ; 

ஒல்லாந்தர் அசன்ற துபரியந்தம் . 
இர ஜசிங்கன் மரணிக்கும்போது தன்மகன் ( Wimala Dharma II . ) 
விமலதருமசூரியனை யழைத்து " நீ அரசு செய்கிற பரியந்தம் ஒல்லாந்தரு 
டன் சமாதானமாயிருந் தரசியற்றக் கடவை " என்று சொல்லிவிட்டிறர் 
தான் . அப்படியே அவனும் அரசனாகி ஒல்லாந்தருடன் சமாதானப்பட்டி 
ருந்து , அதுகாறும் நிகழ்ந்த யுத்தங்களால் சிலை நளம்பி முறைகெட்டுகின்ற 
பௌத்த மதாசாரங்களைச் சீரிடும்பொருட்டுச் சீயநாட்டினினின்றும் பௌ 
த்த குருமாரை வரித்து அவ்வாறுசெய்து , மதுராபுரியரசனுடைய கன்னி 
கையை மணம்புரிந்து , நாடெங்கும்புகழக கேடொன்றுமின்றி , 20 வருடம் 
செங்கோலோச்சினான் . 

வனுக்குப்பின் அவன் மூத்தகுமாரன் ( Narendra Singha ) நரே 
ந்திரசிங்கன் 1706 - ல் அரசனாகி , மதுரை அரசன்புத்திரியை வதுவைசெ 
ய்து கண்டிக்குச் சமீபத்தேயுள்ள குண்டசாவையில் ஓர் அசமனை யைக்க 


சுய 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


ட்டி அதிலிருந்தரசியற்றி வந்தான் . அவன் கொடியவனும் மதுபானியுமா 
கித் தனது நாட்டுப் பிரபுக்களுக்குத் தீமையே புரிந்து வருநாளில் , அவனை 
அந்நாட்டார் வெறுத்து அவனுக்குமாறாகத் திரண்டெழுந்து கலகஞ்செய்து 
அவனைத் துரத்திவிட்டார் . பின்னர் அவன் சமாதானமாகிச் சிறிதுநாள் 
அரசு செய்து , சந்ததியின்றி 1739 - ல் இறந்தான் . இவனே சிங்கவமிசத்துக் 
கடையரசன் . 


அவனுக்குப்பின் , அவன்மனையாள் சகோதரனும் மதுரை அரசரில் 
வடுகவமிசத்தவனுமாகிய ( Wijaya Singha ) விஜயசிங்கன் அரசனானான் . 
அவனும் எட்டு வருட மரசாண்டு சந்ததியின்றியிறக்க , அவன் மனைவி சகோ 
தரன் ( Kirti Sri Raja Singha ) கீர்த்தி ஸ்ரீராஜசிங்கன் என்பவனரசனா 
னான் . அவன் பௌத்தமத விருத்தியின் பொருட்டுச் சமாதிகளையும் ஆல 
யங்களையும் கட்டி , சீயநாட்டிலிருந்து குருமாரைவரித்து அவரால் அநேக 
ரைக் குருமாராக்கினான் . பின்னர் ஒல்லாந்தரைத் துரத்திவிடத் துணி 
ந்து , அவர் நாடுகளிற்சென்று சூறையிட்டு , அப்பால் அவரோடெதிரக்க 
முடியாது முதுகிட்டுக் கண்டிக்கு மீண்டான் . அதனால் ஒல்லாந்தர் 1763 - ல் 
அவன் அடிச்சுவடுபற்றிக் கண்டிக்கு வந்து அந்நகரைவளைந்து அவனைத்து 
ரத்தித் தங் கொடியுயர்த்தி , 9 அரசு செய்துவருகையில் , அந்நகரில் 
கொள்ளை நோய் பரம்புதலும் , அங்கிருக்க அஞ்சி , கீர்த்தி ஸ்ரீராஜசிங்கனை 
யழைத்து , ஒரு பொருத்தச்சாசனம் பண்ணிக்கொண்டு அவனையே அரச 
னாக்கிவிட்டு , அங்கு வின்று நீங்கித் தமதுநாடு சென்றார் . பின்னர் , அப்பொ 
ருத்தச் சாசனப்படி , புத்தளமும் மட்டக்களப்பும் ஒல்லாந்தர்க்கு விடப்பட் 
டதன்றியும் , அந்நாள் முதல் கண்டிய ரசன் சமஸ்தானத்துக்குத் தூதர் ஒல் 
லாந்தரிடம் போகும் போதெல்லாம் தண்டம் சமர்ப்பித்தும் வருவர் . இப் 
படி அவன் ஒல்லாந்தருக்குள் ஐக்கியமாகி யரசுசெய்து வருகாளில் , 
1780 - ல் , ஒல்லாந்தரிடம் இனாமாகப்பெற்ற ஓர் புரவிமேல் பவனிவரும் 
போது விழுந் துயிர் துறந்தான் . 

இவனே மகாவமிசம் என்னும் நூலின் பிற்பாகத்தைத் தன் சமஸ் 
தான பண்டிதராகிய திபுட்டுவைவததீருனான்சையென்பவரால் எழுது 
வித்தவன் . 

இவனுக்குப்பின் , இவன் சகோதரன் ( Rajadhi Rajah Singha) 
ஓராஜாதிராஜசிங்கன் அரசனாகி அரசியற்றுவானாயினான் . 

இனி , "உடையவனிற் கைப்பற்றினவன் மிடுக்கன் " என்றபடி 
ங்காபதிகளான ஒல்லாந்தருடைய அரசியல் முறையைப் பற்றிச் சிறிது 
சொல்வாம் : - அவர்களுடைய விசேடநோக்கம் பொருளீட்டல் . ஆதலால் 


ஒல்லாந்தர் காலம் . 


காக 


அவர்கள் சுவயநயம் விரும்பினாரன்றிக் குடிகளுடைய நயத்துக்காக யாது 
ஞ்செய்தாரல்லர் . அவர்களுடைய எண்ணப்படி பொருளீட்டற்கேதுவாயி 
ருந்தது கறுவாப்பட்டையே அதை விருத்திசெய்யும் பொருட்டு அக்கிரு 
ஷிகத்தில்மாத்திரம் தொடக்கத்தில் சிறிதுகாலம் கவனஞ்செலுத்தினார் 
கள் . அதுவும் தம் கைப்பொருள் சிறிதுஞ்செல்விடாது குடிகளைவருத் 
கியே அவரால் விளைவித்தார்கள் . குடிகளைத் தமக்குரிய நிலத்திலாயி 
னும் பயிரிட்டுக் கறுவாப்பட்டையை விற்று வயிறவளர்க்கவும் விட்டாரி 
ல்லை . அவர்களுடை 

அவர்களுடைய நிலத்திலுண்டாகும் கறுவாவையும் ஒல்லாந்தரே 
அயொயமாய் எடுத்துக்கொண்டுபோவர் . குடிகளானவர் பல்விளக்கவும் 
ஓர் கறுவாக்கழியை ஒடிக்கலாகாது . ஒடித்தால் கொடுந்தண்டம் பெறுவர் . 
சுருக்கிச்சொல்லுங்கால் குடிகளானவர் , தமக்குரிய நிலத்திலுள தாயினும் 
கறுவாவை மோந்துமபார்த்தலாகாது . இதுவன்றி , இவ்வளவதகமாய் விளை 
யாத மிளகின் சீருமீதே . இவ்வாறே ஒல்லாந்தர் சிங்களப்பிரஜைகளை ஓட் 
டாண்டிகளாக்கினார்கள் , 

ஒல்லாந்த தேசாதிபதிகளிற் சிலர் மாத்திரம் சற்றே நீதியாய் அரசுபு 
ரிந்து வந்தார்: - அவர்களுள , ( Kunp ) " இரம்பு " என்பவன் சாதுரியமும் 
காருண்ணியமுமுடையனாய் நீது செலுத்தினன . அப்பால் 1736 - ல் தே 
சாதிபதியாய்வந்த ( Van Imlhoff ) " வான் இம்மாவ் ” 

ம்மாவ் எனபவன் செய்த 
துரைத்தனமும் சற்றே வியக்கத்தக்கது . அச்சியந்திரசாலையொன் 
பித்துச் சிலபுத்தகங்கள் அச்சிட்டவனும் இரேகுச்சுங்கததை யேற்படுத் 
தியவனுமிவனே . மற்றொருவன் 1765 - ல் தேசாதிபதியான ( Falk ) " வா 
ல்க் " என்பவன் . அவன் காப்பி , ஏலம் , மிளகு என்னும் செடிகளைப் பிற 
நாடுகளிலிருந்து கொணர்ந்து நாட்டிக் கிருஷிகத்தை மிகவிருத்தி செய்தான் . 
கறுவாப்பட்டையையும் அமிதமாய்ச செய்கைபண்ணுவித்தான் . 

இனி மற்றைய தேசாதிபதிகளோ மிகக்கொடியர். சிலர் பரிகானப் 
பிரியர் . வேறுசிலர் அடிமையாட்களை விற்றும் , ஐசுவரியவான்களுக்கு " முத 
லியார் " " தொன் " என்னும் பட்டப்பெயர்களை விற்றும் பெரும் பொருளீட் 
டினார் . இன்னும் ( Versluys ) “ வேர்சுலை " என்னுமொருதேசாதிபதி , " பொ 
ருளவாவுடையார்க்குப் புன்மலமுமினிது " என்றபடி , பொருட்பிராந்திய 
னால் , அரிசிவிலையைக் கண்டமட்டிலுயர்த்திப் பிறநாடுகளினின்றும் எளி 
யவிலையில் அரிசிதருவித்துத் தானே வைத்துக்கொண்டு விற்றுப் பெரும 
பொருளீட்டினான் . பஞ்சததை விர்த்தி செய்யவேண்டியவர் அரசராக 
வும் , இவன் பஞ்சத்தை வலிந்தழைத்து நுழையவிட்டது குடிகள் மேல்வை 
த்த காருண்ணியந்தானே ! இவர்கள் தற்காலத்துள்ள வாறு அக்காலத்திலும் 


கஸ்தா 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


கிராமங்கள் தோறும் கிராமாதிகாரிகளையும் , ஊர்கள் தோறும் நீதியாதிபதி 
தலியோரையும் வியோகித்து அரசுசெய்து வந்தாராயினும், அவர்கள் செலு 
த்திய நீதி சுருக்கிக்கூறின் அநீதியே. 

இனி , மார்க்சவிஷயத்தில் யாது செய்தாரெனின் , இவர்கள் தொடக் 
கத்தில் , பறங்கிக்காரரைப்போல் அச்சுறுத்தியாயினும் மதஸ்தாபனம் செய் 
யாது , குடிகளாயுள்ளவர் வலிந்து வந்து சேர்ந்து கிறிஸ்தவராதற்கேதுவான 
கொலைத்தண்டனையும் பிற துன்பங்களுமாகிய தீய உபாயங்களால் தமம 
த்தைப் பரவச்செய்தார்கள் . இவர்கள் வைசேடியக்கிறிஸ்தம் எனத் தகும் 
" புரோடெஸ்டான்டு " கிறிஸ் தமதத்தார் . பறங்கிகள் சாதாரணகிறிஸ் ஈம் 
எனத்தகும் " கத்தோலிக்க கிறிஸ்தமதத்தார் . அம்மதத்திற்கும் இம்மத 
த்திற்கும் பாம்புக்குங் கருடனுக்குமுள்ள பொருத்தம் . ஒல்லாந்தருடைய 
முதற்கவனம் , கத்தோலிக்கமதத்தைக் களைந்துவிட்டு அம் மதத்திற்குப்பதி 
லாய்த் தம்மதமாகிய புரோடெஸ்டாண்டு மதத்தை நாட்ட வேண்டு மென்ப 
தாம். 


அது நிற்க , பின்னை நாட்களில் வேறுமோருபாயஞ்செய்தார் : - அவர் 
கள் , ஊர்கள் தோறும் பாடசாலைகளை ஸ்தாபித்து , அப்பாடசாலைகளுக்கே 
பிள்ளைகளை யாவரும் தப்பாதனுப்புதல் வேண்டுமென்றும் , அங்ஙனந் தவ 
றுவார்க்கு அபராதமிடப்படும் என்றும் , இராஜாங்கத்தில் உத்தியோகமும் , 
வரிக்கு நிலங்களும் பெற விரும்புவோர் , வைசேடியக் கிறிஸ்தகுருமாரிடம் 
ஞானஸ்நானம் என்னும் சுத்தோதக புரோக்ஷணம்பெற்ற கிறிஸ்தவராயிரு 
ததல்வேண்டுமென்றும் விளம்பரம் செய்தார் . இவை காரணமாக , சைவ 
ராயிருந்தவரிலும் பௌத்தராயிருந்தவரிலும் , சாதியாலு பர்ந்தோரும் தாழ் 
ந்தோருமாகிய அநேகரும் , பறங்கிக்காரர்காலத்துக் கத்தோலிக்க பரம்பரை 
யிலுள்ளாரிற் பலரும் , அம்மதம் தழுவினார் . இவர்கள் மாத்திரமா ? இல்லை! 
யாழ்ப்பாணத்திலுள்ள பிராமணரிலுமன்றோ அநேகர் தஞ்சைவசமய லாஞ் 
சனையாகிய விபூதி உருத்திராக்ஷ முதலியவைகளைத் துறந்து அம்மதப்பட் 
டார் . அற்றேல் . அந்நாளில் யாவரோ அம்மதப்படாதவா ! இவ்வாற்றாலன் 
றோ 1688 - ல் பால்டியஸ் என்னும் பாதிரி , யாழ்ப்பாண நாட்டில் மாத்திரம் 
கிறீஸ்தவராயினோர் தொகை ( 180,000 ) இலக்ஷத்தெண்பதினாயிரம் எனச் 
கொழும்பில் அக்காலத்திலிருந்து கொடுங்கோலோச்சிய ஒல்லாந்ததேசாதி 
பதிக்கு அறிக்கைப்பத்திரமனுப்பினார் . அவர்களெல்லோரும் " கூலிக்கு 
மார்பறைந்தார் " போல் சீவனோபாயத் தினிமித்தம் அவ்வேடம் பூண்டார 
ன்றி , மெய்ம்மையா லங்கனஞ்சேர்ந்தோரல்லர் . ஒல்லாந்த ரிப்படிக் குடி 
களை நெருக்கிப்பிடித்தது மாகாது ; குடிகள் அங்கனம் நடித்ததுமாகாது ; 
ஏனெனில் , பொருளுக்காக ஒருவன் தன்மதம்விட்டுப் பரமதப்படுதல் போ 


ஒல்லாந்தர்காலம் . 


லிழிவந்த செயலுர் , பொருள் காட்டி பொருவன் மற்றொருவனைத் தன்ம 
தததிற்கு வலிந்திழுத்தல்போல் அவிவேகமும் பாவமும் மற்றின்மையா 
லென்க . இனி , கொலைக்கஞ்சிநடித்ததோவெனில் , அது இன்றியமையா 
தாதலின் குற்றமன்று . இவையல்லாமலும் , 1692 - ல் , கழனியாநகரிலுள்ள 
பௌத்தாலயத்தில் மகோற்சவக்கொண்டாட்டம் நிறுத்தப்பட்ட துமன்றி , 
அங்கிருந்த பௌத்தகு நமாரும் துரத்தப்பட்டார் . பின்னர் 1715 - ல் கத 
தோலிக்கர் கூட்டமாகக் கூட்டுதலும் பிரசங்கஞ்செய்தலும் ஆகாவெனவு 
மோர் கஞ்ஞைசெய்யப்பட்டது , 


இங்கனம் ஒல்லாந்தர் செய்தது மன்றி , தாம் கத்தோலிக்ககுருமார்மேல் 
இயல்பிலே கொண்ட பகையால் , அவர்களை இலங்கையினின்று துரத்திவி 
மொறு கருதி அவர்களைப் பறங்கிகளுடைய வேவு காரரெனப் பொய்க் குற் 
றத்தின்பாற்படுத்தி , அக் குருமாரெவரும் இலங்கையிலிருத்தலாகாதென் 
றும் , இருக்கக்காணின் சிறைப்படுத்தப்படுவரென்றும் முரசறைவித்தார் . 
இவ்வகையுப யத்தினால் ஒல்லாந்தர் சற்றேறக்குறையத் தம்மதத்தை இல 
ஙகை முழுமையிலுமநாட்டிக் கத்தோலிக்க மதத்தையும் ஒருவாறு ஓட்டினா 
ரனலாம் . 


இப்பால் ஆங்கிலேயர்காலம் கிட்டியதால் , அவர்கள் வரலாற்றைக்கு 
றித்துச் சிறிது சொல்வாம் . அவர்கள் நாடு இங்கிலாந்து என்னுந்தீவு . இவ் 
வாங்கிலேயர் இற்றைக்கு 300 வருடங்களுக்கு முன துருக்கி நாட்டுடன்மா 
த்திரம் வர்த்தகத் தொடாபுடையவ ராயிருந்தார்கள் . அப்பால் , அஃதாவது 
1580 - ன் மேல் பறங்கிக்காரருடைய முயற்சியையும் அதனால் அவர்களு 
டைய உயர்ச்சியையும் கண்டு , தாமும் அவரைப்போல் கீழைத்தேயத்தொ 
டர்புடையவராக வேண்டுமென்று விருப்பங்கொண்டார். அவ்வாறே நா 
ன்கு ஆங்கிலேயவர்த்தகா கீழைத்தேயத்தை நாடி வழிக்கொண்டு சிரியாமா 
ரக்கமாய் இந்தியாவையடைந்தார் . அவர்களுள் ஒருவா " அக்பார் " அரச 
னிடத்தில் சேவகத்திலமர , மற்றை மூவரிலொருவர் பஞ்சாப்பிலிறந்து 
போக , எஞ்சிய இருவரில் ஒருவர் துறவியாகிக் கோவையில்என்று விட , 
மற்றவராகிய " பிற்சு " என்பவர் சியம மலாக்கா முதலிய விடங்களுக்குப் 
போய்ச் சுற்றிக்கொண்டு தமதூருக்கு மீளுகையில் 1589 -மறு மார்ச்சும 
உயில் கொழும்பில்வந்திறங்கினார் . இவரே ஆங்கிலேயருள் முதன்முதல் 
இலங்கையைக்கண்டவா எனலாம் . 


அப்பால் 2 வருடம்கழித்து, இங்கிலாந்துக்கு அந்நாளில் அரசியாயி , 
ந்த ( Elizabeth ) எலிசபேத்து என்பவர் , பறங்கிகளுடைய கொள்கைக்கு 
ம " றாய் இந்துசமுததிரத்தில் போய் உலா விவருமாறு சிலகப்பல்களைப் பிர 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


யாணப்படுத்திவிட்டார் . அவற்றுள் ஒன்று பலாக்காநாடுவரையில் சென்று 
மீளும்போது , காலித்துறையில் , 1592 - ம் டிசம்பர் 3 - ல் வந்து நம் 
கூரம்பாய்ச்சிற்று . அக்கப்பற்பெயர் ( Edward Bonaventure ) எட்வார்ட் , 
போனாவென்சர் . இதுவே முதன் முதல் இலங்கைக்குவந்த ஆங்கிலேயர் 
கப்பல் எனலாம் . 


இதன்மேல் , இந்திய நாடானது , பறங்கிகள் ஒல்லாந்தர் பிராஞ்சியர் 
ஆங்கிலேயர் என்னு மிந்நான்கு சூரர்முன் , "இது கெலித்தார்க்குரியது 
என்று வைக்கப்பட்டதோர் விலையுயர்ந்த இரத்தினப் பரிசுபோலாக , அத 
னைக் கையாடும் பொருட்டு ஆங்கிலேயர் எறக்குறைய 200 வருடம்வரை 
யில் போராடி மின்றமையால் இலங்கை அவர்கள் கவன 

லங்கை அவர்கள் கவனத்திற்கு வரவில்லை . 
பின்பு 1763 - ல் சென்னைத் தேசாதிபதியானவர் இலங்கைமேல் காதல் 
கொண்டவராய் , ( Pybus ) பைபூஸ் என்னும் துரையைக் கண்டிக்கனுப்பி . 
கீர்த்திஸ்ரீராஜசிங்கனிடம் ஒருடன்படிக்கைக்குச் சம்மதம்கேட்டார் . அத 
ற்கு அரசன் சமமதப்பட்டானில்லை . 

அப்பால் 1782 - ல் ஒல்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் போர் மூண்டது . 
அதுபற்றி , சென்னைத் தேசாதிபதி இலங்கையிலுள்ள ஒல்லாந்த நாடும் 
ளைப் பிடிக்குமாறு கப்பற்றள பதியாகிய ( Sir Eiward Hughes ) ஹியூஸ் 
துரையுடன் ஓர் கப்பற்படையையும் , ( Sir flector Munro ) மனுறு என் 
னும் சேனாபதியுடன் ஓர் சேனையையு மனுப்ப , அவர்கள் வந்து , திரிகோண 
மலையைப் பிடித்தார்கள் . இச்சமயத்திலும் சென்னைத் தேசாதிபதி ஓர் 
காரியஸ்தனை இராஜாதிராஜசிங்கனிடத்துக்கனுப்பி , " நீ ஒல்லாந்தருடன் 
போர்செய்வையாயின் நாங்களுதவி செயவோம் . அதன்மேல், நீயும் நாமும் 
ஐக்கியமாயிருக்கலாம் . இது உனக்குடன் பாடாயின சொல்லும் " என்ற 
கேட்பித்தார் . அதுகேட்டு இராஜாதிராஜசிங்கன் , “ இவர்களு நமக்குப்பின் 
னால் சத்துருக்களாவர்தாமே ” என்றெண்ணியுடன்படாது மறுத்தான் . 

அடுத்த வருடத்தில் ஒல்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் சமாதான 
மிடைப்பட்டமையால் திரிகோணமலை மறுபடியும் ஒல்லாந்தர்க்கு விடப்ப 


இப்படியிருக்கையில் மீண்டும் 1795 - ல் இங்கிலாந்துக்கும் ஒல்லாந்து 
க்கும் போர்தொடங்கிற்று . அப்போது சென்னைத் தேசாதிபதியாயிருந்த 
கரேந்திரப்பட்டமுடைய (Lord Hobart ) ஹோபார்ட்டு என்பவர் 
( Gen. Stewart ) ஸ்துவாட் சேனாபதியுடன் ஓர் சேனையை இலங்கைக்க 
னுப்பினார் . அச்சேனாபதி உடனே திரிகோணமலையை வளைந்து மூன்றுவா 
ரமாகக் காவல்செய் தீற்றில் கைப்பற்றினான் . அப்பால் யாழ்ப்பாணஞ்செ 


ஒல்லாந்தர்காசம் . 


ன்று அதனையும் எதிர்ப்பா ராருமின்றிக் கவர்ந்தான் . அடுத்த 1796 - ல் நீர் 
கொழும்பையு மவ்வாறுபிடித்தான் . அதன்பின்பு கொழும்பைநோக்கி வழி 
க்கொண்டு கழனிபாற்றையுந் தாண்டி அந்நகரில்போய் எதிரூன்றினான் . 
அங்கே பெப்பிரவரி 16s மலாயர்படையொன்று ஓர் பிராஞ்சித்தலைவ 
னோடும்வந்து எதிரிட்டுச் சிறிதுநேரத்தில் தலைவனையும் மடியவிட்டோட , 
ஸ்து வாட்துரை வெற்றி மாலை யணிந்து , ஜயபேரிகள் , 

து , ஜயபேரிகள் , " இலங்கை நாடரைப் 
பிணிவிட்டது ! பிணிவிட்டது ! பிணிவிட்டது ! கொழும்பு நகரும் பிடிபட் 
டது ! பிடிபட்டது ! பிடிப்பட்டது ! " என்றொலிப்பது போல் முழக்க , கோட் 
டைக்குள் சென்று துஜாரோகணஞ்செய்தான் . இதன்பின் சின்னாளில் 
காலியும் பிடிபட்டது இவ்வாறே ஒல்லாந்தர் 138- வருடமாகக்கட்டி யான 
வெந்த கரை துறை நாடுகள் எல்லாம் ஒருங்கே ஆங்கிலேயருடைய தண் 
குடைமிழற் கீழ்ப்பட்டன. 


இவ்வாறு ஆங்கிலேயர்க்கு எளிதில் வெற்றிகிடைத்ததற்குக் காரணம் 
ஒல்லாந்தருடைய முயற்சியின்மையும் அவர் சேனாவீரருடைய ஐக்கியமின் 
மையுமேயன்றி மற்றன்று . கொழும்பில் ஒல்லாந்ததேசாதிபதியாய்க் கடை 
சியிலிருந்து * " வான் அஞ்சல்பேக் " என்பவனை ஆங்கிலேயர் மேற்சென்று 
காக்காது விட்டிருப்பரேல் , அவனுடைய சேனாவீரரவனைக் கொன்றிருப்ப 
ரென்றால் , அவர்களுடைய கீழமைவைப்பற்றிக் கூறவும் வேண்டுமோ ! 
துற்புத்திமந்திரியால் அரசுக்கீனம் " என்றபடி கீழமைவில்லாப் படை 
ரால் அவர்கள் அரசுக்கு இவ்வாறு சீக்கிரத்தில்கேடுண்டாயிற்று . இவ் 
வாறே கொடியரிற் கொடிய ராகிய ஒல்லாந்தருடைய அரசியற்காலம் 1796 
ம் பிப்பிரவரியத்தோடு தொலைந்தது . அவர் காலத்தில் வழங்கி வந்த 
சிலசட்டங்கள் மாத்திரம் தற்காலத்தும் பிரயோகத்திலிருக்கின்றன . கந் 
தோர் , தரணிமுதலியன ஒல்லாந்தச்சொற்கள் . 


ஆரையாம் 


அவர்கள் சீரில் கனமாக , அங்கே கண்டி நாட்டில் இராஜாதிராஜசிங்கன் 
தன்னாட்டைப் புதியசத்துருக்கள் சூழ்ந்தாரென்று எண்ணி " 
பள்ளத் தூடே வாழினும் தேரை பாம்பிற்கு மிகவஞ்சுமமே " என்றபடி 
விழிப்புடன் அரசியற்றுவானாயினான் . 


* இவன் சிறிதுகாலம் கொழும்பில் ஆங்கிலேயருடைய பாதுகாப்பி 
லிருந்து பின் தற்கொலை புரிந்து கொண்டிறந்தான் . 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


V. ஆங்கிலேயர் காலம் . 


க . அதிகாரம் . 
( ஒல்லாந்தநாடுகள் பிடிபட்டது முதல் ; 
பதார் 

து " மன்னருடைய துரைத்தனம் அந்தம் .) 
இவ்வண்ணம் நடுநாடொழிந்த ஏனையநாடெல்லாம் ஆங்கிலேயரு 
டைய சைப்பட்டவுடன் , சென்னைத் தேசாதிபதியுடைய ஆஞ்ஞைக்குள் 
ளாகி , " இந்நாடு ( East India Company ) குண இந்தியவர்த்தகக் கூட் 
டத்தார்க்கு விடப்படத்தக்கதோ , அல்லது இங்கிலாந்தரசுக்கு உபராஜாங்க 
மாக உபகரிக்கப்படத்தக்கதோ " வென்னுங் கேள்விக்கிடனாய் , யோசனை 
யில் பின்றன . அன்றியும் ஒல்லாந்தர் சமாதானப்படுங்கால் அவரிடத்தில் 
மீளவும் ஒப்பித்துவிடலாமெனவு மோர் எண்ணம் ஆங்கிலேயர் மனத்திற் 


கிடந்தது . 


இப்படியிருந்தும் , சென்னைத் தேசாதிபதி , இலங்கை அரசியல் முறை 
யைச் சீரிடத்துணிந்து , சென்னையினின்றும் , உலகவியலறியாதவனும் 
சோம்பனுமாகிய ( Mr. Andrews) அந்திரேயஸ் என்னும் ஓர் துரைமக 
னைச் சகலவித அதிகாரங்களோடும் இலங்கைக்கனுப்ப , அவன் இலங்கை 
யையடைந்து , முன்னிருந்த இறைதிரட்டிகளெல்லோரையும் நீக்கிப் புதி 
தாய்த் தமிழரைநியோகித்து , வரியின்றியிருந்த சுரோத்திரியம் மானியம் 
முதலிய விலங்களுக்கு வழக்கத்துக்கு விரோதமாக வரிகளை விதித்து , இது 
போன்ற வேறு தீமைகளையும் செய்து , காருண்ணியமற்றவனாய் அதிகாரஞ் 
செலுத்திவந்தான் . இதனைப் பொறுக்க ஆற்றாத சிங்களப்பிரபுக்கள் சிலா , 
சில ஒல்லாந்தக்குடிகளைத் துணைக்கொண்டு சனங்களைத் திரட்டி , கொழும் 
புக்கும் கண்டிக்கும் இடையிலிருந்த அரண்களையெல்லாம் கைப்பற்றிக் 
கொண்டு மற்றைய விடங்களுக்குச் சென்று , அங்கெதிர்த்த ஆங்கிலேயரெ 
ல்லோரையும் கொன்றும் காயப்படுத்தியும் முதுகிடச்செய்து சிலநாளாக 
ஆங்கிலேயருக்குப் பெருந்துன்பஞ் செய்துவந்தார் . ஈற்றில் ஆங்கிலேயர் 
சிறுபாம்பாயினும் பெருங்கோல் கொண் டடிக்கவேண்டுமென்றபடி , ஓர் சே 
னையோடும் சிங்களரை எதிர்த்து , தம்பக்கத்தில் பலரை யிறக்கக்கொடுத் 
தும் ஆண்மை விடாது அச்சிங்களப்படையைச் சுட்டு வெட்டிப் பிடித்தடித் 
துதைத்துவதைத்துக் குத்திமொத்தி எற்றிப்பற்றி வெற்றி கொண்டு போ 
தும்போதுமென் றோடச்செய்தார் . 

இதனைக் கேள்வியுற்ற சென்னைத்தேசாதிபதியாகிய (Lord Ho 
bart ) ஹோபார்ட் நரேந்திரர் ( Colonel De Meuran ) தெமியூறன் என் 


ஆங்கிலேயர்காலம் . 


சுன 


புதிய 


னும் படைத்தலைவனை அக்கலக விசாரணையின் பொருட்டு இலங்கைக்கனு 
ப்பினர் . அவனும் இலங்கைக்கு வந்து அதன் விருத்தாந்தங்களையெல்லா 
மாதியோடந்தமாகச் சென்னைக் கெழுதியனுப்பினான் . அதுகேட்ட தேசா 
திபதி காலந்தாழ்க்காது உடனே இலங்கையை இங்கிலாந்து ராஜாங்கத்து 
க்கு உபராஜாங்கமாக்கினான் . அதனை இங்கிலாந்தரசனாகவிருந்த ( George 
TII . ) நம் ஜார்ச்சு என்பவர் அதிசந்தோஷத்தோடும் அங்கீகரித்து , பூச் 
சியதையுடைய ( Hon . Frederick North ) பிரெடரிக் நார்து என்பவ 
ரைத் தேசாதிபதியாக இலங்கைக்கனுப்ப , அவரும் 1798 - ம் அக்டோ 
பர்சி இலங்கை சேர்ந்தார் . பின்னர் , அவர் உத்தியோகாசனம் பெற்றவுடன் , 
தெமியூரான் " அவரிடஞ் சென்று , " ஐயனே , தற்போது இறை திரட்டப்ப 
டும் மேரையையும் , இறைதிரட்டுபவராகிய தமிழரையும் நீக்கிவிட்டு , முன் 
னிருந்த எற்பாடுகளையும் சிங்கள முசலிகளையுமே ஏற்படுத்துவதாவசியாக 
மாயிருக்கின்றது " என்று விண்ணப்பஞ்செய்தான் . அதுகேட்டு " நார்து " 
மன்னனானவர் , " தெமியூறானை " நோக்கி , " நீர் கூறியவாறு முன்னைய வேற் 
பாடுகளை நிலைப்படுத்துவதில் எமக்கு யாதும் ஆக்ஷேபமில்லை. 
வேற்பாடுகளால் எழுந்த கலகத்தையும் அதன் பேற்றையும் கண்டுள்ளேம். 
ஒரிராச்சியமுறையைத் திருத்துதல் காலக்கிரமத்தில் அன்றி , எடுத்தவுட 
ன்கூடாது " என் றின்னனகூறி முன்னிருந்த முறைகளை யநுசரித்தரசுபு 
ரியத்தொடங்கி , தமிழதிகாரிகள் யாவரையும்நீக்கி , அவர்களுடைய பதத் 
தில் சிங்களரைவைத்து , ஆங்கிலேயமுறையைக் கைக்கொள்ளப் பின்னி 
ன்ற ஒல்லாந்துக்குடிகளையு மடக்கினார் . 

ஆங்கிலேயர் சீரிவ்வாறாக , அங்கே கண்டியிலிருந்தரசியற்றி வந்த இரா 
ஜாதிராஜசிக்கன் , 1796 - ல் ஆங்கிலேயரிடத்திலிருந்து தன்னிடம்வரப்பெ 
ற்ற பொருத்தச்சாசனத்தை வாசித்து , அது தனக்கு நன்மை பயக்கத் தக்க 
தெனக்கண்டும் , அங்கீகரியாது தள்ளிவிட்டு, யாதோர் பிணக்குமின்றி யர 
சியற்றி வருகையில் , சுயகாரியப்புலியும் வஞ்சனுமாகிய ( Pilame Talawe ) 
பிலாமைத் தலாவை என்னும் முதன் மந்திரியுடைய சூதாற்போலும் 
1798 - ல் அரசிழந்ததுமன்றி உயிருமுடனிழந்தான் . இவனுக்கு மனைவிக் 
ளாக ஐவரிருந்தும் அரசுரிமைக்கு ஒரு குழந்தையேனும் பிறந்ததில்லை . 

அப்பால் பிலாமைத்தலாவை , அரசனுடைய கொழுத்திமகலும் , அப் 
போது பதினெட்டு வயசுடையவனும் , மேனியழகன்றிக் கல்வியழகுசிறி 
மில்லாதவனுமாகிய கண்ணுச்சாமியை ( Sriwikrama Raja Singha ) ஸ்ரீ 
விக்கிரமராஜசிங்கன் என்னும் பட்டப்பெயருடன் அரசனாக்கி , அவனைத் 
தன்வசப்படுத்திக்கொண்டு தனக்குமாறாய்நின்ற ரண்டாம் மந்திரியை 
மாதிரியைச் சிங்களர் அதிகாரம் 

என்பர். 


க 


சாஅ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


நம் 


யும் மற்றோர்பிரபுவையும் வஞ்சனையாற்கொன்று , இராணியையு மவள் கி 
ளைகளையும் சிறையிலிட்டான் . அப்போது அவ்விரோதிகளிலொருவனும் 

ராணிக்குச் சகோதரனுமாகிய முத்துச்சாமியென்பவன , இவனுக்கஞ்சி , 
யாழ்ப்பாணத்துக்கு ஓடி ஆங்கிலேயரிடத்தி லடைக்கலம் புகுந்தான் . 

இதன்பின்பு பிலாமைத்சலாவைத : னே அரசனாகிவிடவேண்டுமே 
ன்று அவாத் கொண்டு , ஆங்கிலேயருடைய துணையைத்தேடுமாறு இருமு 
றை அவரிடஞ்சென்றான் . கடைமுறையில் நார்து " மன்னரைக்கண்டு , 
" மன்னவரே , பண்டைக்காலமுதல் எங்களுக்குப் பகைவராயுள்ள தமிழ் 
ரசருடைய கோலின்கீழ்வாழுதல் எங்கள் சாதியார்க் கிஷ்டமன்று . அவர்க் 
குக்கீழிருந்து குடிவாழுதலினும் நும் போலிய பரதேசிகளிடத்து வாழுதல் 
எங்களுக் கதிப்பிரீதி . இப்போது கண்டியை ஆள்பவன் சிங்கள வமிசந்து 
அரசனல்லன் . ஆதலால் தாம் தயை கூர்ந்து எங்களுக் குதவி செய்யின் , 
நாங்கள் அவனைக் கொன்று விட்டேனும் நீக்கிவிட்டேனும் தமது குடை கிழ 
லிலிருந்து குடிவாழ்வோம் . அன்றியும் , யான் அவனை அரசனாக்கியது , 
மவரெல்லோரும் அவன் குணத்தைக்கண்டு அவன் மேல் வெறுப்புற்று நம் 
மவனாகிய வொருவனை அரசனாகக்கோரட்டும் என்ற நோக்கத்தாலன்றி 
மற்றொன்றாலுமன்று " என் றின்னனவும் பிறவும் அவர்க்கு எடுத்துக்கூ 
றினான் . 

அதுகேட்டு , " நார்து " மன்னவர் உத்தரமாக , நீர் கூறியவாறு செய்வ 
தெனக் குடன்பாடே ; ஆயினும் அரசனைக்கொல்வது நீதியன்று . ஆதலால் , 
அவனை யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய பாதுகாப்பில் வைத்துக்கொள்ள 
வும் , உம்மை எமக்கு ஐக்கியமான ஓர் உபராஜன் ஆக்கி , எங்கள் சேனாப 
தியாகிய (Macdowall) மாக்டவல் என்பவரையும் அவர்க்குமெய்காப்பாள 
ரென ஓர் சேனையையும் கண்டியில் வைக்க உடன்பட்டேம் " என்று கூறி , 
விடையீந்து தலாவையை யனுப்பிவிட்டார் . 

இப்பிரதிக்கினைப்படி , " நார்து " மன்னவரும் , தமது பேருக்கு இது 
ஈனமாய் முடியுமென்பதையு வினையாது , சிறிதுகாலத்துக்குள் ஓர் சேனை 
யைத்திரட்டிக் குறித்த சேனாபதியோடும் , 1801 - ல் கண்டிக்குப் போக்கி 
னார் . அவர்கள் போயும் , கண்டிளட்டெல்லைக் காவல்வீரரை மேற்கொண்டு 
அவ்வெல்லையைத்தாண்டிச் செல்லற்கு இயலாதவராய்ப் பலநாள் பல 
உபாயங்கள் கொண்டு முயன்றும் , வாய்க்காமையால் ஈற்றில்மீண்டார் . 

அப்பால் தலாவை , " இனி ஆங்கிலேயர் தாமே வலிந்து போருக்குவ 
ரும்பொருட்டு ஒருபாயஞ்செய்வதே கருமம் " என்று மனத்தில் முடிவு 
செய்துகொண்டிருக்கையில் , கண்டிக்குவந்து பாக்கு வாங்கிப் பொதியெரு 


ஆங்கிலேயர் காலம் . 


தகளில் ஏற்றிக்கொண்டு புத்தளத்துக்கு மீண்டு வழிக்கொண்டசோனகர் 
சிலரைக்கண்டு , அரசனுடைய சேவகரால்வழிமறித்து , அவர்பொருள்க 
ளைப் பறித்துக்கொண்டு , அடித்து உதைத்து ஒட்டிவிட்டான் . அதனை அறி 
ந்த " நார்து " மன்னவர் , கண்டியரசனுக்கு ஓர் கடிதம் போக்கி , " பறிதக 
பொருளையெல்லாம் மீளவும் அச்சோனகரிடம் ஒப்பித்துவிடுக " வென்று 
வேண்டினார் . அதற்குக் கண்டிய ரசனை உடன்படவொட்டாமல் தலாவை 
தடுத்தான் . அதுகண்டு , " நார்து " மன்னவரும் போர்க்கறை கூவினா. 

அவ்வண்ணமே 1803 - ம் ஹ பிப்பிரவரின் கொழும்பிலிருந்து " யாக 
டவல் ஒரு சேனையோடும் , சிரிகோணமலையிலி ருந்து ( Colonel Bar 
but ) பார்பத்து தளபதி ஓர் சேனையோடும் புறப்பட்டு , தம்மார்க்கத்தில் 
எதிர்ப்பார்யாருமின்றி எக்காலத்தில் கண்டிக்கரையடைந்து வளைந்தார்கள் . 
இவர்கள் 

வழிக்கொண்டாரென்று முன்னரே அறிந்த அரசனும் குடிக 
ரும் அவர்கள் வருவதன் முன்னே கண்டி நகருக்குத் தீயிட்டு , தம்பொரு 
ள்களோடும் அங்குறாங்கத்தைக்கோடினாகள் . அதனையறிந்து ஆங்கி 
யர் கண்டிக்குள் நுழைந்து பார்த்தபோது , கண்டிநகர் ஆங்காங்கும் கரிந்து 
சாம்பர்மயமாய் , நீர்ச்சனமாய் , நாய்கள் வசிக்கும் நநரமோவென்று பார்த்து 
நகைக்கும்படி சில நாய்கள் மாத்திரம் சஞ்சரிக்கப்பெற்றதாய்க் கிடக்கக்க 
ண்டு , மேலும் சுற்றிப்பார்ப்போமென்று எங்குஞ்சுற்றினார்கள் . அப்போது , 
ஓரிடத்தில் வெடிமருந்தும் குண்டுகளும் சில பீரங்கிகளும் அவர்கள் கை 
ப்பட்டன . 


அரைக் 


இப்படியிருக்கையில் , பிலாமைத்தலாவை , ஆங்கிலேயர் சேனையை 
நாசஞ்செய்யவெண்ணி , வஞ்சமனத்தோடும் ஓர் தூதனை ஆங்கிலேய சேனா 
பதியிடம் அனுப்பி , " ஓர்சிறுச் சேனையோடுமாத்திரம் உங்களில் ஒருவாவ 
ரின அரசனைப் பிடித்துத் தருவேன் " என்று சொல்வித்தான் . 
கேட்ட “ மாக்டவல் , " தளபதியாகிய ( Colonel Baillic ) பேலி யையும் S 
வீரரையும் அனுப்ப , அவர்களும் மந்திரி கற்பித்தபடி , இருகூறாயப்பிரித்து 
இரண்டு வழியைப்பற்றி , அங்குறாங்கத்தையை நோக்கிச்சென்றார் . ( re 
லுகையில் , சிங்களர் , வழிசசார்பிலுள்ள மலைகளிலும் , காடுகளிலும் பல 
ந்து என்று , துப்பாக்கி கொண்டு பொழிந்த குண்டுகளையெல்லாம் சலிக்காது 
பெற்றுக்கொண்டு கடுகி , சங்கேதப்படி யிருதிறத்தாரும் ஓரிடத்தில் 
த்து , அணிவகுத்து , அங்குறாங்கத்தையை அணுகினார் . அங்கே சிங்கா 
ரர் சிலர் வந்தெதிர்க்க , அவர்களைக் காற்றின் முன்னின்ற பஞ்சுபோலூதி 
முதுகிடச்செய்து , அரசன் அகப்பட்டான் ! அகப்பட்டான் ! என்று ஆர்த்து 
ஓடி , நகரைக் காவல் செய்தார் . செய்து மென்னை ! இவர்கள நகுபோயச் 


சது 


வெ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


சேராமுன்னே அரசன் வேறிடம்போயகன்று விட்டான் . அதுகண்டு " பேலி " 
த்துரை இலவு காத்தகிளிபோல் வெள்கி , " மந்திரி மோசஞ்செய்தானே " 
என்று மனத்துள் மதித்து , அந்நகரைத் தீயூட்டி மீண்டான் . 

அப்பால் " மாக்டவல் “ நார்து " மன்னர நுமதிப்படி ( Mootoosamy ) 
முத்துச்சாமியை யாழ்ப்பாணத்தினின்றும் வரித்துக் கண்டிக்கரசனாக்கி , 
அவனோடும் ஓர் பொருத்தச்சாசனம் பண்ணிக்கொண்டு , அவ்விடத்தில் 
பார்பத்து " தளபதியையும் ஆயிரம் போர்மீளிகளையும் மாத்திரம் வைத்து 
விட்டு எஞ்சியசேனையோடும் கொழும்புக்கேகினார் . 

இச்சமயத்தில் பிலாமைத்தலாவை " நார்து " மன்னவருடைய உயி 
ரைக் கையாடவகைதேடி , மீண்டும் ஒருடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
முயல்வான் போல் நடித்து அவருக்குச் சயாசாரந்தெரிவிக்க , அவரும் , சத் 
தகோறளையிலுள்ள தம்பதீனியாவென்றவிடத்தில் இன்னராளைக்குவருக , 
யானும் அவ்விடம் போகின்றேன் என்று அவ்வஞ்சனுக்குச் செய்தியனுப்பி 
னா . அப்படியே அவரும் ஓரணி மெய்காப்பாளருடன் அவ்விடம் சேர, 
பார்பத்து " தளபதியும் , 300 மலாய் வீரரோடு தற்செயலாய் அங்கு சென் 
றான் . இப்படியிருக்க , தலாவையும் வாள் தீட்டிக்கொண்டு உற்ற துணரா 
" மல் அச்சங்கேதப்படி குறித்தவிடத்தையடைந்தான் . அங்கு சென்று கண்ட 
அளவில் தலாவை மனச்சோர்வு கொண்டு , " இப் பெரும்படை முகத்தில் 
என் சூழ்ச்சி யாது செய்யும் ? ஒன்றுஞ் செய்யாதாகலின் , நேர்போய்விடுவதே 
தகுதி " யென்று தீர்மானித்து , வஞ்சமொழிப்படி ஓர் பயனில் உடன்படிக் 
கையை முடித்துக்கொண்டு கண்டிக்கு மீள , மற்றோரும் தந்திசை நோக்கி 
னர். 

இப்படியிருக்கையில் , ஸ்ரீவிக்கிரம ராஜசிங்கன் நிமிர்ந்து கண்டிக்கு 
வந்து கலகஞ்செய்து , அங்கிருந்த ஆங்கிலேயசேனைகள் மேல் விழுந்து 
அநேக வீரரைக்கொன்றான் . அப்போது (Major Davie ) டேவி என்னும் 
ஆங்கிலேய சேனைத்தலைவன் சமாதானக்கொடியுயர்த்தி , " போரொழிக, நா 
ங்கள் போய்விடுகிறோம் என்றிரந்து , தன் சேனைகளையும் , வீரத்திறல் 
இல்லாத முத்துச்சாமியையும் அழைத்துக்கொண்டு கண்டியைவிட்டுத் திரி 
கோணமலையை நோக்கி வழிக்கொண்டு செல்லுகையில் , மகாவலிகங்கை 
அதிப் பிரவாகமாயிருந்தமையால் தாண்டற்கியலாதவனாய் அலங்கன் தோ 
ட்டையில் இராத்தங்கினான் . 

அதனை அறிந்த கண்டியரசனுடைய சேனாவீரர் உருவைவிட்டு நீங் 
காத் நிழலைப்போல் அவ்விடத்திற்கும் தொடர்ந்து சென்று , " எங்கள் கையில் 
முத்துச்சாமியை ஒப்பித்தால் ஆற்றைத்தாண்டப் புணைகள் தருவோம் . அத 


ஆங்கி லேயர்காலம் . 


எக 


ற்குடன்படமாட்டீராயின் நீங்கள் யாவரும் விடியுமுன் எமபுரஞ்சேர்வரும் " 
என்று கூறி அச்சுறுத்திப் பேடியாகிய " டேவியை " அணாப்பி , முத்துச்சா 
மியைப் பிடித்துக்கொண்டுபோய் , அரசன் சமுகத்தில் நிறுத்தி அவனாஞ் 
ஞைப்படி சிரபங்கம் பண்ணினார் . பின்பு , அரசன் தானே அவ்விடஞ்செ 
ன்று " டேவி " யையும் அவன் சேனாவீரரையும் பிடித்துக் கண்டிக்குக் 
கொண்டு போய் , அங்கே டேவியையும் வேறுசிலரையும் சிறையிலிட்டு , 
மற்றோர்யாரையும் ஒருங்கே சங்கரித்தான் . அவ்வளவிலும் நில்லாது , வை 
த்தியசாலையில் வைத்தியசகாயம் பெற்றுக் கொண்டிருந்த 120 பேரையும் 
கொன்று , இனி ஆங்கிலேயர்க் கஞ்சவேண்டுவதில்லையென்று ஆர்த்துப் பீர 
ங்கிக்கோஷஞ் செய்வித்து ஆனந்தக் கூத்தாடினான் . அதன்பின்பு , அரசன் , 
முன்கொல்லாது சிறையில் வைத்த ஆங்கிலேய சேனையைச் சேர்ந்த மலாய் 
வீரனான , " நூர்தீன் " என்பவனை நோக்கி , நீ எனக்குக்கீழிருந்து சேவை 
செய்கிறையா ? அன்றி , உன் உயிர்விடப்போகிறையா ? என்று கேட்டான் . 
அதற்கு உத்தரமாக நூர்தீன் , " என் உயிரிழக்கவரினும் இழப்பதேயன்றி 
இராஜதுரோகம் நினைப்பதில்லை யென்றான் . உடனே அரசன் அவனை 
யும் அவன் தம்பியையும் கொன்று அவர்கள் காலிற் கயிற்றைக்கட்டி வீதி 
வழியாய் இழுத்துக்கொண்டுபோய் நாய்நரிக் கிரையாகக் காட்டில் போடு 
வித்தான் . இச்சமயத்தில் மடிந்த ஆங்கிலேய சேனாவீரர் தொகை சற்றே 
றக்குறைய 700. இச்சங்காரத்தில் பிழைத்தோடிக் கொழும்பு சேர்ந்தவன் 
ஒரே ஒருவன் . இது கெழ்ந்தது 1803 ம் ஜூன் 249 . 

இவ்வாற்றால் அரசன் பூரிப்படைந்து சிலவீரருடைய தைரிய வசன 
ங்களால் ஊக்கங்கொண்டு , ஆங்கிலேயருக்குரிய நாடுகளையும் கவருமாறு 
சேனாவீரன் 

ரரை அனுப்பினான் . அப்படியே அச்சேனாவீரரும் சேனைத்தலை 
வனும் சென்று மாத்துறையை வளைந்து , காவல்வீரரைக்கொன்று அந்தக 
ரைக் கவர்ந்தார் . அப்போது காலியிலிருந்து ( Captain Baaver ) " பீவர் 
என்னும் படைத்தலைவன் மாத்துறையை நோக்கி யோர் சேனையோடு வழி 
க்கொண்டமாத்திரத்தில் , சிங்களப்படை வழி தடுத்திருந்தது கண்டு , கடல் 
வழியாய்வந்து மாத்துறையி லிறங்கி அச்சிங்களப்படையை வெருவச்செ 
ய்தான் , 

இப்படியிருக்கையில் " நார்து " மன்னவர் இச் சமாசாரங்களையெல் 
லாம் தம தெசமானனாகிய இந்தியதே சாரிபதிக்குத் தெரிவித்து , கண்டி 
யரசனை அடக்கும் பொருட்டு 3000 யுத்தவிரருக்குக் குறையாம வனுப்புமா 
று வேண்டினார் . அப்போது இங்கிலாந்துக்கும் பிராஞ்சியநாட்டுக்கும் யுத் 
தம் மூண்டமையால் இந்தியதேசாதிபதி " நார்து " மன்னவர் கேள்விப்படி 
வீரரையா ப்ப இயலாதவராயிருந்தார். 


எ 2 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


அப்பால் 1804- ம் செப்டம்பர் மீத்தில் , மட்டக்களப்பி லிருந்த 
( Captain Johnston ) ஜான்ஸ்டன் தளபதி தனது அதிகாரத்துப்பட்ட 300 
வீரருடன் அங்கு நின்றும் புறப்பட்டு வழியிலே , கண்டிநாட்டெல்லையில் 
நிறுத்தி வைக்கப்படும் சேனாவீரரையும் சேர்த்துக்கொண்டு கண்டி நகருக் 
குப் போகக்கடவனென்று “ நார்து " மன்னவர் ஆஞ்ஞைசெய்தார் . பின்பு 
" நார்து " மன்னவர் , கண்டி நகரில் அரசன் இல்லையென்றறிந்து . உடனே 
அவ்வேற்பாட்டைத் தள்ளிவிட்டாரன்றி , அச்செய்தியை " ஜான்ஸ்டனுக் 
குத் ” தெரிவித்தாரில்லை . இதனால் ஜான்ஸ்டன் தான் பெற்ற ஆஞ்ஞபத் 
திரப்பிரகாரம் தனது யுத்தவீரருடன் புறப்பட்டு , குறித்தவிடத்தில் அக் 
சேனையைக் காணாதவராகியும் , கண்டிக்கேகினான் . அங்கு சேர்ந்தபோது 
கண்டிநகர் பாழாயிருக்கக்கண்டு , " இனியாது செய்வது ; கொழும்புச் சமா 
சாரம் வரும்வரையில் இங்கிருப்போம் " என்று தீர்மானித்திருக்கும் சமய 
த்தில் , " கண்டியரசன் பெரும்படையோடும் அணுகினான் " என்று கேள்வி 
யுற்றான் . உடனே தன் சேனாவீரருடன் அங்கு நின்றும் மீண்டு காட்டு 
மார்க்கமாய்த் திரிகோணமலையைநாடி யாதோர் அபாயமுமின்றி அந்தகா 
போய்ச் சேர்ந்தான் . 

அப்பால் 1805 - ல் கண்டிய ரசன் , நூறுவீரரால் மாத்திரங் காக்கப்பட் 
டிருந்த கங்குவளைநகரை வளைக்க எத்தனப்பட்டு , அநேக சேனாவீரரு 
டன் புறப்பட்டு அக்கோட்டைமதிலுக்கு இலக்கொட்டிக் குண்டுகளைப் பிர 
யோகித்துக்கொண்டு நெருங்கினான் . அப்போது , நெருங்கிவரட்டும் என்று 
சமயம் பார்த்துக்கொண்டுள்ளிருந்த ( Capt . Pullock ) பல்லாக் தளபதி 
தன் வீரருடன் , சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் யானைகளைக் கண்டு சமயம் 
பார்த்துத் துணுக்கெனப் பாய்ந்தவாறு வெளிப்பட்டு , அரசன் சேனையோ 
டெதிர்த்து இரண்டு முகூர்த்தகாலம் கொடிய அமர் புரிந்தான் , அப்போது 
ஓர் குண்டு அரசனைச் சற்றே தாக்கினமையால் , அரசன் முதுகு கொடுத்த 
தோடத் தலைப்பட்டான் . அதுகண்டு அவன் சேனையும் சேனாபதிகளும் , 
சிலர் ஆயுதங்களை விட்டவரும் , சிலர் துப்பாக்கி பீரங்கிகளைப் போட்டவ 
ரும் , சிலர் பகைவர்கைப்பட்டவரும் , சிலர் நிலை கெட்டவரும் ஆக நீயோ 
நாமோ முந்தி நம்மனை சேருவது என்று ஓடுவார்போ லோடத் தலைப்பட் 
டார் . அங்ஙனமோடினவருள் திசாபதியாகிய லியூக்கும் மகாமுதலியாரும் , 
தனக்கு முந்தி அதிவிரைவாய் ஓடுவதைக்கண்ட அரசன் சினங்கொண்டு 
தன்னையடுத்து வந்த சேவகரை நோக்கி , " அப்பேடிகளுடைய சிரசைக் கொ 
ய்து கொண்டு வம்மின் " என்று இதழ்மடிக்காமுன் , அவ்விருவர் சிரமும் சா 

* கங்குவளை - கொழும்பிலிருந்து 18- மைல் தூரத்திலே கண்டிமார்க் 
கத்திலுள்ள ஓர்நகர். 


ஆங்கிலேயர்காலம் . 


யந்துருண்டன . மீண்டும் அரசன் தன் கோபப்பிரசண்ட வேகத்தால் தம 
ரென்றும் பிறரென்றும் வேற்றுமையுணராது , தன்னையண்டியோடிவரும் 
அநே நவீரனரயும் சாய்ந்தும் சாய்ப்பித்து மோடினான் . 

பின்னர்ப் பல்லாக் தளபதி தன்கைக்கு “இனிஇரையாது " என்று 
தேடிச்செல்லுகையில் , கங்குவளை நகருக்குச் சமீபத்தில் அரசனை உபச 
ரித்தற் பொருட்டு அமைக்கப்பட்டிருந்த ஓர் அலங்கார வசந்தமண்டபத் 
தைக் கண்டு அதனை விருமூலமாக்கினான் . அம்மண்டபத்தின் முன்றிலில் , 
போரில் கைதிகளாக்கப்படும் ஆங்கிலேயரைக் கொல்லற்கென்று அரசன் 
ஆஞ்ஞைப்படி இரு கழுக்கட்டைகள் நாட்டப்பட்டிருந்தன . அதுகிற்க , 
மீண்டுங் கண்டியரசன் யுத்தசன்னத்தனாய் உறுவென வல்லையில்வந்து ஆங் 
கிலேயருடன் எதிர்த்தான் . ஆக்கும் ஆங்கிலேய வீரரே வாகை சூடினார் . 


அப்பால் 1805 - ல் " பார்து " மன்னவர் தமது உத்தியோகத்தினின்றும் 
பெயர , அவரிடத்துக்கு ( Sir Thomas Maitland ) மேயிற்லள்டு மன்ன 
வர் வருவாராயினர் . அதுகிற்க ; " நார்து " மன்னவருடைய அரசியற்காலம் 

இடையே கண்டியரசனுடைய போராலும் கலகத்தாலும் ஊறுபட் 
டதாயினும் , அவருடைய கோன்முறை கவனிக்கப்படத்தக்கதே . என்னை ! 
பிரசைகளுக்கு மதவிஷயத்தில் சுயாதீனத்தைச் சொடுத்தார் . கத்தோலி 
க்கருக்குமாறாய் ஒல்லாந்தர் செய்த தீய ஏற்பாடுகளையெல்லாம் நீக்கினார் . 
கல்கியையும் வாணிகத்தையும் அபிவிருத்தி செய்தற்கான உபாயங்களைத் 
தேடினார் . வியாய சாலைகளை ஊர்கள் தோறும் ஸ்தாபித்தார் . அரசிறைவரு 
மான வழிகளைச் சீரிட்டார் . சுதேசிகளைக் கிருஷிகம் வாணிகம் என்னும் 
தொழில்களை நடத்துமாறு தூண்டிவிட்டார் . ஒல்லாந்தராவ் ஏற்படுத்தப் 
பட்ட கொடிய தண்டனைகளாகிய கழுவிவிடுதல் , அங்கபங்கஞ்செய்தல் ஆதி 
யவற்றை ஒழித்தார் . ஒல்லாந்தரும் பறங்கிக்காரரும் செய்துவந்தவாறு 
சுயமதாபிமானம் சிறிதுமின்றிச் சர்வமதத்தினர்க்கும் உத்தியோகம் கொ 
டுத்தார் . இவ்வாறே அவர் செய்த அரசு பொதுப்பட நல்லதேயாமென்க. 
இனி , அவர்காலத்து விசேட சம்பவங்கள் : 
I. இலங்கை பிரித்தானிய இராசாங்கத்துக்கு 1798- ம் அக்டோபர் 

உபரசாங்கமானது . 
2. கோமாரியால் வடமாகாணத்திலுள்ள மாடு 
களில் ஐந்தில் நாலுபங்கும் தொலைந்தது 

1800 - ம் ஞால் , 
3. " கசேற்று " என்னும் அரசியற்பத்திரிகை 1802 - ம் u மார்ச்சு 
நடைபெறத் தொடங்கியது . 

15 .. 


1 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 
4. ஆதி ஆச்கிலேயகலாசாலை சொழும்பில்ஸ் } 1803- ம் னால் . 
5. லண்டன் மிஷனாரிமார் முதன் முதல் இல 
ங்கைக்கு வந்தது . 

1803- ம் ஹால் . 
6. ஆங்கிலேயர்சேனை கண்டியில் அடியோடு 

1803 - ம்u சூன் 20 
சங்கரிக்கப்பட்டது . 
7. ஆங்கிலேயர்க்குரிய நாட்டில் சிங்களர் ப 

டையேற்றிக் கலகஞ்செய்து முரிந்தோ 1805 - ம் ரூல் . 


இல் 


டியது . 


கண்டி 


உ . அதிகாரம் . 
( பிலாமைத்தலாவை இறந்ததுமுதல் ; 
கண்டி நாடு ஆங்கிலேயர்கைப்பட்ட துபரியந்தம் .) 
இப்பால் 1805 - ல் பூச்சியதைக்குரிய " மேயிற்லண்டு " என்பவர் தேசா 
திபதிப்பதத்திலும் , பூச்சியாதைக்குரிய ( Rt Hon . E. D. Leishingtor ) 
லீஷிங்டன் என்பவர் சிரேஷ்ட நியாயாதிபதிப்பதத்திலும் , ( Hon . John 
Rodney ) " றட்நி " என்பவர் உபராஜாங்க லிகிதப்பதத்திலும் அமர்ந்தார்கள் . 
அப்போது சிங்களர் ஆங்கிலேயருடன் போர் தொடுத்தலொழிந்து , 
யரசனுக்குமாறா யெழுந்து கலாம் விளைத்துப் போர்தொடுப்பா ராயினார்கள் . 
எங்கனமெனில் , 1806 - ல் சத்தகோறளை நாட்டுக் கதிபனாயிருந்த திசாபதி 
இறத்தலும் , அந்நாட்டுக்கு அதிகாரிகளாக எகேலபலையும் முள்ளிக்கொ 
டையும் வியோகிக்கப்பட்டார் . அது அவ்வூர்க்குடிகளுக்கு அதிவெறுப்பா 
யிருந்தமையால் பெரியதோர்கலகம் உண்டாயிற்று . அதுகண்டு பிலாமை 
த்தலாவை அரசனை நோக்கி ," அண்ணலே , அவ்வூர்க்கு அதிகாரிகளாக என் 
னையும் என்மருகனாகிய இறத்துவத்தை திசாபதியையும் நியோகிக்கின் 
கலகம் நிற்கும் " என்றுகூறினன் . அவ்வாறே அரசனும் அவர்களை நியோ 
கிக்க , அவர்களும் சனங்களையடக்கி ஆளுவாராயினார் . அதுகண்டு அரசன் 
அவர்கள் மேல் பொறாமையுற்றிருக்கு நாளில் , கண்டிாகருக்கு இன்றியமை 
யாப் பூஷணம் போற் கிடந்திலங்கும் தெப்பக்குளத்தையும் , " பத்திரிப்பு " 
என்னும் அட்டகோண மண்டபத்தையும் இயற்றுவிக்கத் தொடங்கிக் குடி 
சனங்களைப் பலபந்தமாய்ப்பிடித்து அவர்களால் அவ்வேலையை நடத்திவந் 
தான் . அப்போது பிலாமைத்தலாவை , " இது தகாதசெயல் " என்று அரச 
னுக்குச் சொன்னான் . அரசன் அவனுரையை அங்கீகரியாது தன் எண் 
ணப்படியே அவ்வேலையை முற்றுவித்தான் . இதனால் இருவர்மனத்திலும் 
வைரமும் பகையும் வளர , ஒருவரை யொருவர் மோசஞ்செய்யச் சமயம் 
பார்த்திருந்தார்கள் . இப்படியிருக்கையில் , பிலாமைத்தலாவை , தன்மக 

மகனு 


ஆங்கிலேயர்காலம் . 


அதனை 


க்கும் , சிறிதுகாலத்துக்கு முன்ன ரிறந்து போன : கீர்த்திஸ்ரீரா ஜசிங்கனு 
டைய பௌத்திரிக்கும் பாணிக்கிரகணம் செய்ய முயன்றான் . 
அரசன் அறிந்து , " ஓகோ! இவன் சிம்மாசனத்துக்கன்றோ வழிதேடுகின் 
றான் . நன்று ! அவன் செருக்கை அழிக்கின்றேன் " என்று மனத்துள் மதி 
த்து , சிறுது நாளுக்குள் அத்தலாவைமேல் யாதோ ஓர் அற்பகுற்றம் பாரி 
த்து அவனை உத்தியோகத்தினின்றும் நீக்கினான் . பின்னர் அதுகாரணமாக 
மானபங்கமுற்ற தலாவை , அரசனைக்கொல்லுமாறு ஒருபாயந்தேடி , அவ் 
வாறே மலாய்முகாந்திரம் என்பவனையும் , அவனைச்சார்ந்த லீரர் அறுபதி 
ன்மரையும் பாதானத்தால் தன்வசமாக்கி , இன்னநாளில் இன்னசமயத் 
தில் அரசனைக்கொன்று விடுங்கள் என்று அவர்களுக்குக்கற்பித்தான் . அன் 
றியும் , உடுநுவரை அத்திநுவரை என்னு மூர்களுக்கு அதிகாரிகளாயிரு 
ந்தவர்களையும் தன்பக்ஷமாக்கி , அவர்களை அவ்வூர்ச்சனங்களுடன் கலகத்து 
க்கு எத்தனமாக அச்சமயத்தில் வந்து விடுமாறும் செய்தான் . அப்படியே 
அந்நாளும் முகூர்த்தமும் வந்தடுத்தன . அப்போது அக்காதகர் எண்ணி 
யிருந்தவாறு அரசன் சயனிக்காது விழிப்பாகவேயிருந்தான் . அதுகண்டு 
அச் சதிகாரர் அரசன் நித்திரைபோமவரையில் பதிவிருந்தார்கள் . அச் 
சமயத்தில் எவ்வழியாயோ அவர்களுடைய பிரயத்தனம் அரசனுக்குப்புல 
ப்பட , அரசன் உக்கிரசிங்கமெனக் கண்களிற் கோபாக்கினிசொலிப்பத் திடு 
மென எழும்பி , பிலாமைத்தலாவையையும் , அவன் மருகனையும் , மகனை 
யும் , வேறு ஆறு பிரதானிகளையும் பிடித்துச் சிரச்சேதஞ்செய்து , கவந்தக் 
கூத்துக் கண்டுகளித்தான் . " தன் அப்பம் தன்னைச்சுடும் " என்னும் முது 
மொழி பொய்க்குமோ! இது கெழ்ந்தது 1812 - ல் . 


அப்பால் ( Eheylapola ) எகேலபலை முதன் மந்திரியானான் . பின்பு 
அரசன் , தன்னிடத்தன்றி மற்றெவர்மாட்டும் நம்பிக்கையற்றவனாய் , தாக்ஷி 
ண்ணியம் காருண்ணியம் என்பன சிறிதுமின்றி , தன்மாளிகையிலிருந்த 
வரும் , சின்னாளின் முன் கலகத்துக்கெழுந்த நாட்டினைச்சார்ந்தவருமாகிய 
சகல உத்தியோகஸ்தரையும் , தனது நகரத்து வணிகரையும் தூரத்திலு 
ள்ள விடங்களுக்குப்போக்கிவிட்டு , பின் தனக்கு ஐக்கியமான நாட்டானெ 
னப் புலப்படுபவன் அன்றி மற்றெவனும் தன்னை அணுகலாகாதென ஆஞ் 
ஞாபித்தான் . அப்பால் எகேலபலை மாட்டும் சற்றே ஐபங்கொண்டான் . இப் 
படியிருக்கையில் , தனது பட்டத்துத்தேவி வயிற்றிலுதித்த புத்திரரெல் 
லோரும் இறந்துவிட்டமையால் , புத்திரோற்பத்தியின் பொருட்டுத் தன் 
கொழுந்திகளிருவரை வதுவை செய்தான் . அவ்வமயத்தில் மந்திரிகள் பிர 
தானிகள் காணிக்கை கொணர்ந்துவைத்து அரசனை வணங்கிப் போவாரா 
யினர் . அப்போது ,ஏகேலபலை விலையுயர்ந்த பொருள்களைக்கொணர்ந்து 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


அரசன்சமுகத்தில் வைத்தான் . அவைகளை அரசன் இகழ்ந்து ஏற்காதுத் 
ள்ளினான் . 


அப்பால் சின்னாட்கழித்து , அரசன் , தன்பிரதானிகள் எல்லோரை 
யும் தந்தம் நாடுகளுக்குச் சென்று ஆங்காங்குமுள்ள விளைவைக் கண்கா 
ணித்துப் பகுதிப்பணங்களைத் திரட்டி வரும்படி ஆஞ்ஞைசெய்தான் . அது 
கண்டு எகேலபலை தனது திசாலகமாகிய சப்பிரகமத்துக்குச் சென்று , அங் 
கிருந்து அந்நாட்டார்க்கினியனாய்க் குற்றமற்ற அதிகாரஞ்செலுத்திவருகா 
ளில் , வர்த்தகர் சிலர் அரசனிடஞ் சென்று , " அரமனைக்குச் சேரவேண்டிய 
வருமானங்களை எகேலபலை தான் எடுத்துக்கெள்வதுமன்றி நம்முடைய 
பணத்தையும் அபகரித்தான் " என்று பகை முடிந்தார் . அதனால் அரசன் 
அவன்மேற் கோபங்கொண்டு , " இத்திருமுகம் நீ காண்டலும் கண்டிக் 
குக்கடுகிவரக்கடவை " யென்று ஆஞ்ஞைப்பத்திரமொன்று போக்கினான் . 
அதனை எகேலபலை கண்டும் பொருட்படுத்தாது , ஆங்கிலேயருடைய சிகே 
கம் தனக்கிருக்கும் வரையில் அச்சமில்லையென்னும் தருக்கு மீக்குறப்பே 
ற்றவனாய் அவர்களுடன் நிருபமூலமாய் உறவாடிக் கொண்டிருந்தான் . இத 
னையும் அரசன் கேள்வியுற்று அதிககோபங்கொண்டு அவனை உத்தியோக 
த்தினின்றும் நீக்கி , முள்ளிக்கொடையை முதன்மந்திரி யாக்கினான் . அது 
சேட்டு எகேலபலை தனக்கு அபாயம்கிட்டியது என்று ஆருவித்திருக்கை 
யில் , சப்பிரகமாட்டார் ஒத்தமொழியின ராய் , " எம்முயிர் இழந்தும் உம்மு 
விரைக்காப்போம் அஞ்சாதீர் என்று தேற்ற , அவனும் தேறி , " இனி அர 
சனை எதிர்ப்பதேகருமம் ” எனத் துணிர்திருந்தான் . கொளுத்தி எரியும் தீ 
யில் நெய்யைச் சொரிந்தது போல் இச்சமாசாரமும் அரசன் செவிப்பட்டது . 
உடனே அரசன் , " நன்று ! அவன் வலியை ஒழிக்கின்றேன் " என்று உருத் 
தெழுந்து , எகேல்பலையுடைய மனை மக்களையும் , சுற்றமித்திரர் சிலரையும் 
பிடித்துச் சிறைச்சாலையிலடைத்துவிட்டு , முள்ளிக்கொடையை அழை 
த்து , " நீ ஓர்படையுடன் சென்று சப்பிரகமத்திலிருக்கும் அத் துஷ்டனு 
டன் போர்தொடுப்பையாக " என்று ஆஞ்ஞாபித்தான் . அவ்வாறே முள்ளி 
க்கொடையும் ஓர்படையுடன் சப்பிரகமத்துக்குச் சென்று போர்தொடுத்த 
அளவில் , எகேலலையுடைய படித்தார் எதிர்த்துதிற்கமாட்டாதவாகிப் 
பின்னிட்டோட , எகேலபலையும் தன்மித்திரர் சிலருடன் கொழும்புக்கோடி 
ஆங்கிலேயரைத் துணையந்தான் . அதுகண்டு முள்ளிக்கொடை அகே 
கரைக் கைதிகளாகப் பிடித்துக்கொண்டு ஐயயேரிமுழக்கக் கண்டிக்கும் 
ண்டான் . 

இக்கலகம் காரணமாக அரசனுக்கு எழுந்த ஆத்திரமும் இரௌத்தி 
ரமும் இத்தன்மையவென்று கூறல் எளிதன்று . உற்றவிடத்துக் கொரு 


ஆங்கிலேயர்காலம் . 


தஎ 


வன் என நம்மால் மதிக்கப்பட்டிருந்த எகேலபலையே நமக்குயிர்ப்பலை 

கைவ 
னானானெனில் , மற்றியாரை இனி நம்புவது என்னும் ஐபக்காட்சி அவ 
னுக்கு உண்டாயிற்று . உண்டாகவே அநேகர் அவன் கோபத்துக்காளாகிச் 
சிலர் கழுவிலிடப்பட்டும் , சிலர் அங்கபங்கம் பண்ணப்பட்டும் , சிலர் சிரபங் 
கம் பண்ணப்பட்டும் இடையறாது ஒரு சிறுபோதுக்குள் தென்புலஞ்சேர் 
ந்தார் . இச்சமயத்தில் முன் பிலாமைத்தலாவையுடைய கலகத்துக்கு அது 
சாரிகளாயிருந்த பிரதானிகளிலும் பலர் அரசன் ஆஞ்ஞைப்படி கொலைக் 
களத்துக்குக் கொண்டு வரப்பட்டார்கள் . அவர்களுள் 70 பிரபுக்கள் , முள் 
ளிக்கொடையா தியாம் மூவர்தீர்ப்பின்படி , அடியாலும் உதையாலும் அங்கப 
ங்கமுற்றுக் குற்றுயிரோடு கழுவிலிடப்பட்டார்கள் . இவ்வளவுபே ருயி 
ரைக்குடித்தும் இன்னும் அரசன் கோபந்தணியாதவனாகி மேன்மேலும் 
அழன்று சினந்து தன்கோபப் பிரசண்டவேகத்தால் தன்மானுஷிய இயல் 
பையும் துறந்து , எகேலபலைமேல் கொண்ட கோபத்தை ஈற்றில் அவன் 
மனை மக்களாதியரிடத்துத் தீர் கத்துணிந்தான் . அவ்வாறே எகேலபலைபு 
டைய தேவியும் , அவன் பிள்ளைகளும் , அவன் தம்பியும் , தம்பி மனைவியும் , 
அரமனை வாயிலிலே காத விஷ்ணு தேவாலயங்களுக்கு மத்தியிலே கொ 
ணர்ந்து நிறுத்தப்பட்டார்கள் . அவர்களுள் ஆண்மக்கள் சிரபக்கதண்டனை 
க்கும் , பெண்களிருவரும் நீரிலாழ்த்தப்படற்கும் தீர்ப்புப் பெற்றார்கள் . 


அவ்வாசகம் எகேலபலையுடைய பத்தினி செவிப்படுதலும் , அம்மாது 
நல்லாள் , " நானும் , என் பிராணநாயகனும் , என் அருமருந்தன்ன பிள்ளை 
களும் , ஆயுங்கால் , யாதும் குற்றஞ்செய்தோமல்லோம் . இனி , அரசனே ! 
உனது இஷ்டம் " என்று கூறி , அப்பால் 11 வயதுள்ள தன் மூத்தமகனு 
டைய வதனத்தைப்பார்த்து , " அப்பா என்பாலா ! திடங்கொள் ! நாமிறப்ப 
தால் உன் பிதாவுக்குச் சுகிர்தமுண்டாகும் . அஞ்சாது சென்று அதோ ஒங் 
கிற்கும் வாளுக்கு உன் தலையைக்குனித்து ரையாகக்கொடு " என்று 
சொன்னாள் . அவன் அதனைக் கேட்டமாத்திரத்தில் உள்ள தைரியமுங்கு 
ன்றித் தன் தாயைக்கட்டிக்கொண்டு அரற்றத்தொடங்கினான் . 

அப்போது 9 வயசுள்ள அவன் தம்பி முகமலர்வோடு திடமுடன் நட 
ந்து தலையாரியை அணுகி , தன் தமையனைக் கூவி , " அண்ணா இதற்குத்தா 
னா அஞ்சுகின்றாய் ? இதோபார் இதுவே இறக்கவழி " என்று ஆர்த்துத் தன் 
தலையை வாளுக்கிலக்கியமாக்க , தலையாரியும் ஒருவீச்சில் அப்பாலன் தலை 
யைக்கூறு செய்தான் . அப்போது கல்லினும் வலிய நெஞ்சனாகிய அரசன் , 
எகேலபலையுடைய தேவியை அழைத்து , " அதோ நிலத்தில் விழுந்து குரு 
திகக்கிக்கொண்டு புரளும் உன் மகன் தலையை இதோ இருக்கும் உரலிலி 


எஅ 


இலங்கைச் சரித்திர குசனம் . 


ட்டு உலக்கை பற்றி உண்கையால் துவைக்கக்கடவை , அன்றேல் , மானபல் 
முற்று முடிவை " யென்று கூறினான் . அம்மாற்றம் , காய்ச்சிய நாராசம்போ 
ன்று அப்பதிலிரதாசிரோன்மணியுடைய செவியிற்புகுதலும் , பதைபதை 
த்து "இருதலைக்கொள்ளியிலிடைப்பட்ட எறும்பு " போல் இதற்கென்செய் 
வேன் ! என்செய்வேன் ! என்று நைந்துவாடி , பின் , 
மருந்தோமற்றூனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை 
பீடழிய வர்த விடத்து . 

என்றபடி என்ன கெடினும் மானமொன்றே காக்கப்பட 
த்தக்கது என்று தெளிந்து தேறி , அரசன் சொற்கமைத்து அச்சிரசையெ 
டுத்து உரலிலிட்டுக் கையினில் உலக்கையையெடுத்து உயர்த்தி , கண்க 
ளினின்றும் நீர் தாரைதாரையாய்ச்சோர , துவைக்க மனம் வராமையால் , 
அத்தலைமேல் விழும்படி கையை விட்டாள் . 

இவ்வாறே ஒன்றன்பின் ஒன்றாய் நான்கு பிள்ளைகளின் தலையும் கொ 
ய்யப்பட்டுக் கீழேவிழ , அம்மாதும் ஓரொருதலையாய் உரலிலிட்டு உலக்கை 
யையுயர்த்திக் கைவிட்டாள் . ஈற்றில் பாலுண்டுகொண்டிருந்த ஓர் பால 
கனையும் , அரசன் ஏவலின் வழி ஓர் சேவகன்பறித்து அதன் சிரசைக்கொ 
ய்து உரலிலிட்டான் . உரலிலிட்டபோது வாயினின்றும் பால் குபீரெ 
ன்று ஓடிற்றாம் . பின்னர் அச்சிரசையும் , அம்மாது தன் வயிறெரிய " ஜக 
த்தீசா! யாது செய்வேன் " என்று , வாய்விட்டலறி 


அக்காலையில் , இக்கண்ணராவியைக் கண்டோர் கேட்டோருள் நைந் 
திருகாதவன் கன்னெஞ்சனாகிய அக்கொடியன் அன்றி மற்றியாவனே! 
எல்லோரும் தம்வசந்தப்பி விம்மிதமுற்றுப் பரிதபிப்பாராயினர் . அப் 
போது அரசன் பக்ஷத்துத் திசாபதிகளுள் ஒருவனாகிய பிலகப்பனைத்திசா 
பதியும் தன்னை யறியாமல் மனம் நெக்குருகிச் சோர்ந்து தரையில் விழுந் 
தான் . அதுகண்டு அரசன்சினந்து அவனை உத்தியோகத்தினின்றும் நீக் 
கினான் . அது நிற்க : 

இவ்வாறந்தப் பிள்ளைகளைக்கொன்று துவைப்பித்தபின்னர் , தீயரிற்றி 
யனாகிய அரசன் , எகேலபலையுடைய மனைவியையும் அவளுடைய இய்ப்பிடி 
யாளையும் வேறிருபெண்களையும் போகாம்பரைவாவியில் இட்டு ஆழ்த்திக் 
கொல்வித்தான் . வேறுமநேகர் சிரபங்கமுற்றார் . இது நிகழ்ந்தநாள் முதல் 
இரண்டு மூன்று தினங்களாக அரசன் அரமனை ஒழிந்த மற்றுள்ள மனைக் 
ள்தோறும் துக்கங்கொண்டாடாதவரில்லை . ஆக்கிரகங்கள் தோறுமுள்ள 
அட்டிற்சாலை அடுப்புகளெல்லாம் தீமூட்டப்பெறாது ஆம்பிபூத்தவென்றால் 


ஆங்கிலேயர்காலம் . 


பின்னை அந்நகர்பட்டதுயரைச்சொல்வதெக்கனம் ! இதுகேழ்ந்தது 1814 
ம் மேமீ - ல் . 

இவ்வகைக் கொடுமைகளைச் சகிக்கவாற்றாத பிரசைகள் எல்லோ 
ரும் , " பெரும்பாரந்தாங்கி வருத்தமுடன் செல்லுமொருவன் எப்போது 
சுமைதாங்கி எதிர்ப்படும் என்று ஆவலுறுவதுபோல் , எப்போது ஆங்கி 
லேயர் வருவார் நாமெப்போது இப்பாதகனைத் தொலைத்துச் சுகம் பெறுவோ 
மென்று ஆவலும் முட்டும் மேலிடப்பெற்றவராய் , ஆங்கிலேயர் வரவை 
யெதிர்பார்த்துக்கொண்டிருந்தார்கள் . 

இது நிற்க ; கடந்த 1812 - ல் மேயிற்லண்டுமன்னவர் உத்தியோகத்தி 
னின்று பெயர் , அவரிடத்திற்குத் தேசாதிபதியாக ( Sir Robert Brown 
rigg ) பிறவுன்ரிக்கு என்பவர் வந்திருந்தார் . எகேலபலை அவரிடஞ்சென்று 
தனக்கும் தன் மனை மக்களுக்கு முற்றதை முறையிட்டதுமன்றி , " நீரே 
என் தாதை . என்னை இருப்பது உமது கடனாகும் ” என்று கூறி வியசன 
மேலீட்டினால் அழுதான் . அதுகண்டு " பிறவுன்ரிக்கு " என்பவர் அவனுக் 
குத் தேறுதல் சொல்லி , " அஞ்சாதே " என்று தைரியவசனமும் பகர்ந்து , 
அரசனை அடக்குதற்கான உபாயங்களைத் தேடத்தொடங்கினர். 

இப்படியிருக்கையில் , ஆங்கிலேயருடைய பிரசைகளாகிய சுவதேச 
வணிகர் பதின்மர் வியாபாரத்தின் பொருட்டுக் சண்டிக்குப்போக நேர்ந்தது . 
அவர்களை அரசன் வேவுகாரர் என்றெண்ணி எல்லோரையும் பிடித்து மூக் 
காரிந்ததுமன்றிச் சிலர்க்குக் காண்பங்கமும் , சிலர்க்குப் புஜபங்கமுமுடன் 
செய்து , கூறிட்ட உறுப்புகளை மாலையாகக்கோத்து அவர்கள் கண்டத்தில் 
தாரணஞ்செய்து அனுப்பிவிட்டான் . அவருள் எண்மர் வழியில் உயிர் 
சிறக்க , எஞ்சிய இருவர் மாத்திரம் கொழும்பு சேர்ந்து நிகழ்ந்ததை ஆங்கி 
லேயர்க் குணர்த்தினார் . இது நிகழ்ந்து சின்னாளில் , அரசன் தன்வீரர் சில 
ரையனுப்பி ஆங்கிலேயர்க்குரிய கிராமங்கள் சிலவற்றைத் தீயிட்டு நாசஞ் 
செய்வித்தான் . இவ்வாறே அரசன் அடிக்கடி ஆங்கிலேயர்க்குக் கோபம் 
மூட்டி வந்தான் . 

இவற்றையெல்லாங்கண்ட " பிறவுன்ரிக்கு " மன்னவர் இனி வாளா 
விருப்பது தகுதியன்றென நினைந்து , 1815 - ம் ஜனவரி Is- ல் ஆங் 
கிலேயராகிய நாய் போருக் காயத்தமானோம் என்று அரசனுக்குத் தெரி 
பத்தார் . தெரிவித்த நிருபயாவது : - ஆக்கிலேயராகிய நாங்கள் கண்டி 
நாட்டாருக்குமாறாய்ப் போருக்கெழுந்தாமல்லேம் , கொடுந்தொழிலாலும் 
தகாத செயலாலும் நமக்குக் கோபமூட்டியவனும் , பரம்பரைப் பிரபுத்து 
வமுடைய சுதேசருகம்பங்களைச் சூழாது வீட்டியவலும் , எண்ணக் பீர 


அய 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


ஜைகளைக்கொன்று கண்டிநகரில் உதிரப்பிரளயம் காட்டியவனும் , சர்வ 
மதசம்மதசன்மார்க்கப் பிரமாணத்துக்கு முற்றும்மாறான தன் ஒழுக்கத் 
தால் மன் பதைக்கு முன்னர்த் தன்னை மானுஷியவியல்பு சிறி துமில்லாத 
மறவனாக நாட்டிக்கொண்டவனுமாகிய அத் தீய கொடுங்கோன்மன்னனு 
க்கு மாறாகவே போருக் கெழுந்தாம் என்பதாம் . 

அப்பால் ஆங்கிலேய சைனிய பலங்களெல்லாம் எட்டு அனீகங்க 
ளாக வகுக்கப்பட்டு , இரண்டு கொழும்பினின்றும் , ஒன்று நீர்கொழும்பி 
னின்றும் , இரண்டு காலியினின்றும் , வேறிரண்டு திரிகோணமலையினி 
ன்றும் , மற்றொன்று மட்டக்களப்பினின்றும் புறப்பட்டுக் கண்டிக்கேகும் 
படி ஏற்பாடு செய்யப்பட்டது . அப்படியே கொழும்புச் சேனாவீரர் துப்பா 
க்கி பீரங்கி வாள் முதலிய ஆயுதங்களுடன் அணி அணியாய் வஞ்சிப்பூ 
மாலை சூடிப் புறப்பட்டு , கண்டியரசனுடைய சேனைகள் பெருந்திரளாய் 
உறுவனவலையில் நிற்கின்றனவென்று கேள்வியுற்று அவ்விடஞ்சென்று 
தும்பைமாலை சூடினார் . அப்போது கண்டிநாட்டுச் சேனாவீரரும் தும்பை 
மாலை சூடி ஆங்கிலேய சேனையுடன் எதிர்த்தமர் பொருதும் நிருவகிக்கவா 
ற்றாது பின்வாங்கினார் . அதுகண்டு ஆங்கிலேயர் முன்னோக்கிப் போர்மு 
ரசறைந்து கொண்டு நடந்தார் . அப்போது இராசாங்கத்துச் சேனாவீரரு 
டன் முள்ளிக்கொடை எதிர்த்துவந்தான் . அவனை ஆங்கிலேய வீரர்வளை 
ந்து அவன் சிவிகையைக் கையாடினர் . ஆயினும் அவன் அவர்கள் கைக்கு 
அகப்படாது உபாயமாய்த்தப்பி யோடினான் . ஓடியும் , தான் கண்டியைவி 
ட்டகலின் , தன் பெண்டுபிள்ளைகளுக்கும் எகேலபலையுடைய மனைமக்க 
ளுக்குற்றவாறே உறுமென்னும் அச்சங்காரணமாகக் கண்டியை விட்டோ 
டக் கூடாதவனாய் வேறுவழியாய் ஆங்கிலேயரிடம் வந்து , தான் கண்டிய 
ரசனுக்குப் பகைஞனென்றும் , அரசனைத் துரத்திவிட வருவோருக்கு அது 
கூலியென்றும்கூறி அவர்களுக்கு நேசன் ஆனான் . அதன்மேல் திரிகோ 
றளை சதுர்க்கோறளையென்னு மிடங்களிலுள்ளோர் கலகம் விளைத்து நடன 
மாடியும் வாய்க்காமையால் ஈற்றில் அவ்வூர்ப் பிரதானிகள் யாவரும் முள் 
ளிக்கொடைபோன வழியையே பின்பற்றி ஆங்கிலேயரைச் சரணடைந் 
தார்கள் . 

அப்பால் அரசன் தன்னைப் பிறர்வெல்லுதலரிதென்னும் வீண்பெரு 
மிதத்தினால் இறுமாந்து , படையெடுத்து யுத்தசன்னத்தராய்க் கண்டியை 
நாடிவரும் ஆங்கிலேயருடன் பொருதற்கு யாதும் பிரயத்தனம் செய்யா 
வாளாவிருந்தான் . அப்போது ஆக்கிலேயரும் சற்றே அணித்தாகினர் . 
அதனை அறிந்து அரசனுக்குத் துணைவர் போல் என் நயாவரும் பின்வாங்கி 
னார் . அரசன் அதுகண்டு கண்களிற் கோபாக்கினி சொலிப்ப , " இனி யாது 


ஆங்கிலேயர்காலம் . 


அக 


செய்வது ” என் மூலோசிக்கும் வேளையில் , ஓர் ஒற்றன் ஓடிவந்து “ ஐய 
னே ! ஆங்கிலேயர் நகர்ப்புறஞ்சார்ந்தார் " என்றான் . அதுகேட்டரசன் துணு 
க்குற்று , " இவன் தலையைச் சோதியுங்கள் என்று தன் பரிசாரகர்க் காஞ் 
ஞைசெய்தான் . சொல்லி யிதழ்மடிக்காமுன் அவ்வொற்றன் தலையும் பூமா 
தின்மடிப்பட்டது . 


இங்கே அரசன் சீரிவ்வாறாக , அங்கே முள்ளிக்கொடை என்பவன் எகே 
லபலையைக் காண விரும்பி ஓரிடத்தில் சந்தித்தபோது , அவனைப்பார்த்து 
" மித்திரா! நான்பாழாகினனே " என்றான் . அதுகேட்ட எகேலபலை , " அற் 
றாயின் , என் நிலைமைபிறிதோ" வென்னலும் , இருவரும் விம்மிதமுற்ற 
ழுது பின்தேறி , அரசனைத்தொலைக்கும் வழிவகைகளைச் சூழ்ச்சி செய்து 
கொண்டு பிரிந்தார்கள் , 


அதுவிற்க ; அடுத்த 14-உயில் , ஆங்கிலேயர்படைகள் எதிர்ப்பார்யா 
ருமின்றிக் கண்டி நகருள் நுழைந்தன . அதுகண்டு அரசன் தன்னுயிரை 
மாத்திரம் காக்க முயன்றவனாய் , தன் ஆசைகாயகிகளிருவரைமாத்திரம் 
ழைத்துக்கொண்டு , மற்றைகாயகிகளையும் திரவியக்குவைகளையும் ஆங்கி 
லேயருடைய தயைக்கிடனாகவிட்டு , கண்டிநகரினின்றும் வெளிப்பட்டுத் 
தமிழ்ப்பரிசாரகர் சிலருடன் , சமீபத்திலுள்ள தும்பறைநாட்டுக்கோடி அங் 
கே ஓர் மலையின் மேல் ஏறி ஒளித்தான் . அங்கும் மழை அவனுக்குப்ப 
கைவனாய் அவனைத் துரத்த , அவனும் அஸ்தமயன வேளையில் அம்மலையி 
னின்றுமிழிந்து , மெதமகா நுவரைக்கோடி , அங்கே ஒரு தனித்த வீட்டைத் 
தனக்கு மறைவிடமாக்கிக் கொண்டு சத்துரு சமீபத்திலுளன் என்பதை 
யுணராது கபாடபந்தனம் பண்ணிக்கொண்டு தன் மனைவியரிருவருடனும் 
வித்திரைபோயினான் . 

அப்போது எகேலபலை தனது அடிமை ஆட்களையும் எகநெலைக்கொ 
டைத் திசாபதியையும் அனுப்பி , அரசனிருப்பிடத்தையா ராய்ந்து வருமா 
றுசெய்ய , அவர்களும் அரசன் இருக்கு விடத்தைக் கண் பிெடித்துச் சுவ 
ரைப்போழ்ந்து , தீவர்த்திகளுடன் உள் நுழைந்தார்கள் . அரசன் அவர் 5 
ளைக் கண்டமாத்திரத்தில் சற்றே தைரியங்குன்றி மயங்கியின்று , பின் தை 
ரியங்கொண்டு அவர்கள் மேற்சாடினான் . அதுகண்டு எகநெலைக்கொடை. 
தன் ஆட்களை நோக்கி , " அத்துஷ்டனைப் பிடித்துக் கட்டுங்கள் " என்ன , 
ர்களும் , அவனை மேல்விழுந்துபிடித்துக்கட்டி வாயில் வந்தவாறு தூஷித்து 
அவன் முகத்தில் துப்பிச் சிறிது தூரம் தரையிலிட் டிழுத்து வந்தார்கள் 
அப்பால் எகநெலைக்கொடை அவனை ( Colonel Hook ) ஊத் தளபதியிட 


உக 


அக 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


மொப்பித்து , " துரையே , இத்தீயன்மீண் டரசுக்கு வருவனாயின் , முன்ன 
ர்க் கழுவேறியவருடன் நானுமொருவனாவதில் தடையில்லை" யென்று கூறி 
னான் . அது கேட்டு " ஊக் " தளபதி சிறிதும் நேரந்தாழ்க்காது ஸ்ரீவிக்கிர 
மராஜசிங்கனையும் அவன் மனை மக்களாதியரையும் கொழும்புக்கனுப்ப , அங் 
க ஆங்கிலேயர் அவர்களைச் சிறைக்காவலிலிட்டு , அடுத்தவருஷத்தில் செ 
ன்னை இராஜதானியைச் சேர்ந்த வேலூர்க்கனுப்பினார்கள் . அரசன் அங் 
கிருந்து 1832 - ல் இறந்தான் . அவன் பௌத்திரர் , நாகப்பட்டணம் முதலிய 
விடங்களிலிருக்கிறார்கள் . அவர்களுக்கு இன்லும் அரசினர் உபகாரச்சம் 
பளங் கொடுத்து வருகிறார்கள் . 

அப்பால் மார்ச்சு 2 உல் கண்டியரமனைச் சபாமண்டபத்தில் தேசா 
திபதியானவர் அந்நாட்டுப் பிரதானிகளுடன் ஓர்சபைகூட்டி, அச்சபையி 
ன்கண்ணே ஓர் பொருத்தஞ்செய்து கொண்டார் . அதாவது , " இனி இக்க 
ண்டிநாட்டு அரசியல் ஆங்கிலேயர்க்குரியது . அவ்வரசியலும் சுதேசிகளு 
டைய மதாசாரங்களுக்குச் சிறிதும் இடையூறு செய்யாததாய் , எச்சனங்களு 
க்கும் தராசுநாப்போல் நீதி செலுத்துவதாய் நடைபெறும் . இன்னும் .. பிர 
தானிகள் யாவரும் முன்போல் தத்தம் அதிகாரங்களும் வரிசைகளுமு 
டையவராய் இராசாங்கத்துக்குக் கீழமைந்து நடக்கக்கடவர் . என்பதாம் . 

இவ்வாறு இச்சபையில் அரசியல் முறை சித்தாந்தப்பட்டவுடன் , பிர 
சைகளொருபால் நின்று சந்தோஷத்துடன் ஆர்ப்பரிக்கவும் , பீரங்கிகள் 
கடகடவென்று கோஷிக்கவும் , தேசாதிபதி முதலியோர் அதிசம்பிரமத்து 
டன் ஆங்கிலேயக்கொடியை ஆரோகணஞ்செய்து , இலங்கைக்கு இராஜா 
இங்கிலாந்திலிருந்து செங்கோல் செலுத்தும் இராஜாதிராஜனான ( George 
III . ) நாம் ஜார்ச்சு வேந்தனே என்று வாழ்த்தினார்கள் . 


கண்டி நாட்டு இராசாங்கம் தொடக்கத்தில் ஒருசங்கத்தால் நடத்தப்ப 
ட்டுவந்தது . அச்சங்கத்துக்குத் தலைவர் மூவர் . ஒருவர் இராஜபிரதிரிதி . 
அடுத்தவர் நீதிவிசாரகர். மற்றவர் இறைவிசாரகர் . இச்சங்கத்தில் வழக்கு 
விசாரணை பண்ணப்படும் போது மந்திரிபிரதானிகளு முடனிருந்து விசாரி 
ப்பர் . இவர்கள் செய்யும் தீர்ப்பைத் தேசாதிபதி மாத்திரம் மாற்ற அதிகாரமு 
டையவர் . இச்சங்கமும் அதன்கீழ்ப்பட்ட ஊவை , சப்பிரகமம் , திரிகோறளை 
என்னு மூர்களிலுள்ள (Agents ) உப அதிபதிகளும் அன்றி உள்ளூர்க 
ளிலே , முன்போல் திசாபதிகளும் இரட்டை மகாத்மயாக்களுகே இருந்து 
அதிகாரம்பண்ணி வந்தார்கள் . இன்னும் ஆங்காங்கும் பதினொரு இராணு 
வசாலைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அவற்றில் 1000 டோர்மீளிகளும் வைக்கப்ப 
ட்டார்கள் . முதன் மந்திரி உத்தியோகத்தில் முன் இரண்டாம் மந்திரியாயி 


ஆங்கிலேயர்காலம் . 


ருந்த முள்ளிக் கொடையும் , இரண்டாம்பார் திரியுடைய இடத்தில் கப் 
புவத்தையென்பவனும் நீயே கிக்கப்பட்டார்கர் . முதன்மர் திரி உத்தியே 
கம் எகேலபலைக்கே முதலில் விருமிக்கப்பட்டது . எகேலபலை , தான் கண 
டிக்கு அரசனாகுதற்கு எண்ணியிருந்தமையால் அது வாயாதபோதே தன 
க்கு உத்தியோகம் வேண்டுவதில்லையென்றும் , ஆங்கிலேயர்மித்திரன் என் 
னும் புகழ்ச்சொல் ஒன்றே போதியது என்றும் போக்குச் சொல்லி மந்திரி 
த்துவத்தை அங்கீகரியாது , ஓர் பிரபுவுடைய கன்னிகையை வதுவைசெ 
ய்துகொண்டு அதி சம்பிரமத்துடன் கண்டிநகரில் வாழ்ந்திருந்தான் . 

இனி , முன் தேசாதிபதிப் பதத்தினின்றும் நீங்கிப்போன மே 
யிற்லண்டு மன்னவருடைய அரசியற்காலத்து விசேஷங்களாவன : 
1. முதன் முதல் பொலீசு விதானைமார் ஊர்கள் தோ 1806 - ம் ஜூ 
றும் யோகிக்கப்பட்டது . 

லைமீல் . 
2. மகமதியப்பிரமாணங்கள் அநுசரிக்கப்படத்தக்க 1806 - ம் ஆக 
வெனச் சங்கத்திலுத்தரவானது . 

ஸ்மீ உல். 

1807 - ம் ஜன 
3. கடைவரி விதிக்கப்பட்டது . 

வரில். 
4 . ராஜாங்க நந்தனவனம் ( Botanic Garden ) அ 

1812 - ம் ல் . 
மைக்கப்பட்டது . 


கூ . அதிகாரம் . 


( கண்டி.நாடுபிடிபட்டதுமுதல் ; “ மெக்கென்சி " த் 

தேசாதிபதியுடைய அரசியல் பரியந்தம் . ) 
இப்பால் கண்டிநாடுகளில் , குடிகள் உவந்துகொண்டாடுமாறு ஆங்கி 
லேயர் ஈராண்டாகச் செங்கோல் செலுத்திவந்தார் . என்னை ! தம் சுஜாதி அர 
சர்காலத்தில் அடிமைகள் போல் அஞ்சி ஒதுங்கித் திரிந்த பிரசைகள் எல் 
லோரும் ஆங்கிலேயர்நாளில் தமக்குத்தாமே எசமானராய் நடமாடத் தலைப் 
பட்டார்கள் . ஆங்கிலேய மன்னரும் பிள்ளைகளை இருக்கும் பெற்றார் 
போலவும் கண்ணைக்காக்கும் இமையைப் போலவும் அவர்களைப்பரிபாலி 
த்து வந்தார்கள் . ஆயினும் , முன்னாளில் அரசர்களைத் தம்வசப்படுத்திக் 
கொண்டு , கேள்வி முறை யொன்றுமின்றித் தம் மனம்போன போக்கே 
பிரமாணமாகக் கொண்டு அதிகாரம்பண்ணிக் குடிகளுடைய மண் பொன் 
பெண் என்பவைகளை அபகரித்து மிக்க செல்விக்கையுற்றிருந்த திசாப 
திகள் மந்திரிகள் முதலாயினோர்க்கு மாத்திரம் ஆங்கிலேயருடைய அரசி 
யல் விபரீதமாய்க் காணப்பட்டது . ஏனெனில் மூன்போல் சுயேச்சைப் 


அச 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


படி அதிகாரம் பண்ணற்கு வாய்க்காமையாலென்க . அதனால் பிரதானிகள் 
அநேகர் , தம்மை மறவனாகிய விக்கிரமராஜசிங்கனுடைய கையினின்றும் 
இரக்ஷித்துவிட்ட ஆங்கிலேயர்க்குமாறாய் , நன்றி மறந்து , கலகத்துக்கு ஆய 
த்தமானார்கள் . 

அவ்வாறே 1817 - ம் அக்டோபர் மாதமளவில் ஊவைநாட்டிலே 
பௌத்த குரு ஒருவன் , தானே கண்டி நாட்டுக்கு அரசன் என்றெழும்பி , 
அநேகரைத் தன்பக்ஷமாக்கிக்கொண்டு இராஜாதிகாரஞ் செய்யத்தலைப்ப 
ட்டான் . அதுகண்டு கண்டி நாட்டிலுள்ள பிரதானிகள் யாவரும் அவன்பக்ஷ 
மாயினார் . ஊவைநாட்டுக்குத் திசாபதியென ஆங்கிலேயரால் வியோகிக்க 
ப்பட்டிருந்தவனும் எகேலபலையுடைய மைத்துனனுமாகிய கயிற்றிப்பலை 
என்பனும் அவன்பக்ஷமாக , அவனை அப்போலி அரசன் தனக்கு முதன்ம 
ந்திரியாக்கிக்கொண்டான் . அப்போது அவ்வூரவர்கள் ஓர் சோனகனைப் 
பிடித்துக்கொண்டு போய் அவன்மேல் ஏதோ குற்றம்பாரித்து அப்போலி 
வேந்தனுடைய சமுகத்தில் சிறுத்த , அவ்வரசனும் அவனைக் குற்றவாளி 
யென்று தீர்த்துக் கொல்வித்தான் . அதனை ஊவைமாகாணாதிபதியாயிருந்த 
( Wilson ) வில்சன் துரை அறிந்து போர் வீரர்சிலருடன் அதனை விசாரிக் 
கும்பொருட்டு அவ்விடம் போனான் . போகும் போது வழியில் திரண்டு 
ன்ற வேடர்கள் தம் வில்லிலிருந்த அஸ்திரங்களுக்கு அத்துரைமகனை இல 
க்காக்கிக் கொன்றார்கள் . வில்சன் துரை விழுதலும் அவனுடைய வீரரெ 
ல்லோரும் புறமிட்டு அதிப்பிரயாசையோடும் வதுளைக்கோடினார்கள் . பின் 
னர் இதுதான் சமயமென்று , தென்சப்பிரகமம் , திரிகோறளை , சதுர்க்கோ 
றளை, உடுநுவரை , அத்திநுவரை என்னு மூர்களிலுள்ளவர்களும் , முதன் 
மந்திரியாகிய முள்ளிக்கொடையு மொழிந்த மற்றை ஊர்களிலுள்ளோர் 
யாவரும் ஆறுமாசத்துக்குள் ஆங்கிலேயர்க்குமாறாய் ஆயு தபாணிகளாயினா 
ர்கள் . ஆகவே யுத்தமும் ஒன்று நேரிட்டது . இருதிறத்தினரிலும் அநேகர் 
மடிந்தார்கள் . ஆயினும் கண்டிநாட்டாரை ஆங்கிலேயர் மேற்கொண்டா 
ரில்லை . 

அடர்ந்தவனங்களிற் சென்று சிங்களரைத்தேடுதலும் , மலைக்கணவா 
ய்கள்மே லேறிச் செல்லுதலும் , ஆறுகளைத் தாண்டுதலும் , ஆங்கிலேயர்க் 
குக் கூடாமையாயிருந்தன . அன்றியும் சுரநோயும் ஒருபால் என்று ஆங்கி 
லேயரை வாட்டிற்று . இக்காரணங்களால் சிங்களரை ஆங்கிலேயர்வெல் 
லுதல் அரிய செயலாயிருந்தது . அதுகண்டு ஆங்கிலேயர் , 1818 - ம் 
பிப்பிரவரின் 21 உ , இனி இந்நாட்டாரை அடக்குதற்கு இதுவன்றி வேறு 
உபாயமில்லையென்று துணிந்து ; - தம்முடைய சேனாவீரரை யழைத்து , 
மறநெறியால் கண்டி நாட்டை அடக்குக " என்று ஆஞ்ஞைசெய்தார் . அவ் 


ஆங்கிலேயர்காலம் . 


கூ 


வாறே அவர்களும் ஊர்கள் தோறும் சென்று கலகக்காரருடைய வீடுகளுக் 
குத் தீயிட்டார்கள் . கன்றுகாலிகளை நாசஞ் செய்தார்கள் . கனிதரு விரு 
ங்களை வீழ்த்தினார்கள் . விளை விலங்கள் தோட்டங்களை விருமூலமாக்கி 
னார்கள் . ஆலயங்களுள் நுழைந்து கொள்ளையாடினார்கள் . கண்டியிலிரு 
ந்த புத்ததசனத்தையும் கையாடினார்கள் . குருமாரைப்பிடித்து அவமான 
ம்பண்ணி அடித் துதைத்துத் துரத்திவிட்டார்கள் . இவ்வாறே கண்டிநா 
ட்டில் ஒவ்வொரு கோணத்திலும் ஆங்கிலேயலீரர் பரந்தார்கள் . எங்கும் 
புகைக்காடாயினது . எங்கும் அமர்க்களமாயினது . எங்கும் அச்சமே மேலி 
ட்டது . 

இவற்றையெல்லாங்கண்ட குடிகளிற் பெரும்பாலார் கெடிமண்டித் 
தம்மனை மக்களோடு காடு மலைகளுக்கோடினார்கள் . சிலர் ஆங்கிலேயர்க் கப 
யம் அபயம் என்று ஆங்கிலேயரை அடைந்தார்கள் . காடு மலைகளுக்கோ 
டிய குடிகளிற்பலர் பிணியாலும் பசியாலும் இறந்தார்கள் . ஏனையோர் மழை 
யால் வருந்தினார்கள் . 

இச்சமயத்தில் சென்னைபுரியினின்றும் ஆங்கிலேயர்க்கு உபபலங்க 
ளும் வந்து சேர்ந்தன . இதற்கிடையில் சிங்களப்பிரதானிகளும் தம் ஐக் 
கியமுடைந்து தம்முள் ஒருவர்மேல் ஒருவர் பகைகாட்டத்தலைப்பட்டார் 
கள் . போலி அரசனுடைய முதன்மந்திரியாகிய கயிற்றிப்பலைக்கும் இர 
ண்டாம்மந்திரியாகிய மதுக்கலைக்குமே ஒரு சண்டை மூண்டது . இப்படி 
யிருக்கையில் போலி அரசன் தும்பறைக்கு வந்து அங்குள்ள அரமனையில் 
குடிகொண்டான் . ஜனங்களும் அவனை அரசனாகவே மதித்து மரியாதை 
புரிந்தார்கள் . அப்போது மறுக்கலை கயிற்றிப்பலையுடைய செருக்கை அட 
க்கவேண்டி அரசனைப்பிடித்து விலங்கிலிட்டான் . 

அப்பால் 1818 - ம் அக்டோபர்ல் கலக்காரணர் யாவரும் பிடிக்கப் 
பட்டார்கள் . கயிற்றிப்பலையும் , இறந்துபோன பிலாமைத்தலாவை மகனும் 
அநுரதபுரத்திலே ( Gen. Fraser ) பிரேசர் என்னுஞ் சேனாபதியுடையவீ 
நல் அகப்படுத்தப்பட்டார்கள் . பின்னர் மதுக்களையும் பிடிக்கப்பட்டான் . 
ஈற்றில் எகேலபலையும் பிடிக்கப்பட்டான் . கயிற்றிப்பலையும் மதுக்கலையும் 
சிரபங்கம் பண்ணப்பட்டார்கள் . எகேலபலையும் தலாவை மகனும் வேறும் 
னேகரும் மோரிசுத்தீவுக் கனுப்பப்பட்டார்கள் . ( அவருள் பலர் கண்டியா 
சன் வேலூரில் இறந்தபின்னர் ஆங்கிலேயருடைய அநுமதிப்படி இலங் 
னகக்கு மீண்டார் . ) 

இவ்வளவில் கலகமும் அமர்ந்தது . இவ்வொருவருடத்துக்கிடையில் 
மாண்ட கண்டிநாட்டுச் சனத்தொகை பதினாயிரத்துக்குக் குறையாது . அவ 

உஉ 


அசா 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


ருட்சிலர் போராலும் , பலர் காடுமலைகளிலிருந்து சுரநோய் கொண்டும் பசி 
நோய் கொண்டும் உயிர்விட்டார்கள் . ஈராண்டாக விலங்களெல்லாம் பயிர் 
ச்செயலின்றிப் பாழாகின. குடிகளுடைய நெற்போர்களெல்லாம் தொலை 
ந்தன . அடுத்த போகத்திற்குக் கார்காலமுமடுத்தது . அப்போது குடிகளிடத் 
தில் விரைமுதல் சிறிதுமில்லாமற்போயின. அதுகண்டு என் செய்வதென்று 
எல்லாநாடுகளும் ஓரொருநாடாய் ஆங்கிலேயர்க்குள் அடங்கி ஒடுங்கின . 


வ்வமயத்தில் , ஆங்கிலேயர் கண்டிநாட்டு அரசியல் முறையை யெல் 
லாந்தள்ளிப் புது ஏற்பாடுகள் செய்தார்கள் . முன் பகுதிப்பண அதிபதிக 
ளாயிருந்த சிங்களரைநீக்கி அவர்கள் பதத்தில் ஆங்கிலேயரையே நியோகி 
த்தார்கள் . நீதிவிசாரணையையும் ஆங்கிலேயர் தாமே நடத்திவந்தார்கள் . 


அப்பால் 1820 - ல் " பிரவுன்ரிக்கு " தேசாதிபதி தம் உத்தியோகத்தி 
னின்றும் நீங்க , ( Sir Edward Barnes ) பாண்ஸ் என்பவர் உபதேசாதிபதி 
யாகினார் . அடுத்த 1823 - ல் ( Sir Edward Paget ) பாஜற்று என்பவர் 
சாதிபதியானார் . அவர் பத்து மாசம் வரையில் மாத்திரம் அரசு செய்தார் . அவ 
ருக்குப்பின் ( Campbell ) காம்பேல் தேசாதிபனாகி 1 வருடமிருந்தார் . இவ 
ர்கள் காலத்தில் அதாவது 1820 - ல் , முன் ஒருவன் அரசு செய்ய எத்தனி 
த்துப் பட்டபாட்டைக் கேள்வியுற்றிருந்தும் மறந்து போலும் வேறொருவன் 
கலகத்துக்கெழுந்தான் . உடனே அவன் அடக்கப்பட்டான் . அடுத்த 1823 - ல் 
புத்தகுரு ஒருவன் மாத்தளையில் கிளம்பினான் . அவனையும் பிடித்துக் கண் 
டிநகர்த் தெருக்களைக் கூட்டுமாறு செய்தார் . அப்பால் வேறுபலரும் கலக 
ஞ்செய்தெழுந்தார்கள் . அவர்களுடைய எழுச்சியெல்லாம் ஆங்கிலேயர் 
க்கு வேடிக்கை போ லிருந்தன . 1824 - ல் முன் உபதேசாதிபதியாயிருந்த 
பாண்ஸ் என்பவர் தேசாதிபதியாகி 1831 - ம் வரையில் கோலோச்சி 
னார் . 

அவர் கண்டிநாடுகளில் வழிச்சாலைகளுண்டாக்குவதில் அதிமுயற்சி 
யுடையவராயிருந்தார் . கழனியாற்றின் மேல் மிதவைகளால் ஓர்பாலத் 
அமைப்பித்தார் . அதனைச் சங்கிலிப்பாலம் என்பர் . கொழும்பிலிருந்து 
கண்டிவரையில் பாண்டிற்போக்குவரவுக்காக ஓர்சாலையை வெட்டுவித்தார் . 
அப்பாதையைக் கடுகணாமலைமேல் அமைப்பித்த ( Capt Dawson ) " டா 
சன் " என்னும் சிற்பசாஸ்திரி அம்மலையிலேயே சுரநோயால் இறந்தார் . 
அவருடைய ஞாபகார்த்தமாக அம்மலையிலே வழியோரத்தில் ஓர்ஸ்தம்பம் 
நாட்டப்பட்டுளது . பேராதனையிலும் மகாவலிகங்கை ஆற்றின் மேல் ஓர் அழ 
கிய பாலத்தைக் கட்டுவித்தார் . குருநாகலைமார்க்கத்தில் வழித்தடுத்திருந்த ம 
லையைக்குடைந்து போக்குவரவுக்கு வசதியாக்கினார் . அன்றியும் கண்டிக்க 


ஆங்கிலேயர்காலம் . 


அஎ 


ரிலுள்ள மகோன்னதமாளிகையையும் அவரே அமைப்பித்தார் . இவ்வே 
லைகளையெல்லாம் அவர் கூலி கொடாது சனங்களைப் பலபர் தப்படுத்தி அவ 
ர்களால் முடிப்பித்தாரேனும் , அவைகள் ஊருக்கு மிக்க நன்மையைத் தரு 
வனவாயின . அவர் நாளிற்றான் , அதாவது 1827 - ல் ஆரோக்கியத்தின்பொ 
ருட்டு ஆங்கிலேயர் நுவரையெல்லிக்குப் போகத்தொடங்கினார்கள் . 


இவ்வாறு " பாண்ஸ் மன்னவர் பலவேலைகளைச் செய்து 7 வ 
துரைத்தனஞ்செய்து 1831 - ல் தமதூர்போக , ( Robert Horton ) றபேர்ட் 
ஹார்ட்டன் என்பவர் தேசாதிபதிப்பதத்தி லமர்ந்தார் . அவர் 1832 - ல் கண் 
டிக்கும் கொழும்புக்குமிடையே தபாற்போக்குவரவின் பொருட்டு ஓர் குதி 
ரைப்பாண்டிலை ஏற்படுத்தினார் . அவ்வருடத்து ஜூன் 16 - ல் கொழு 
ம்புக்கோட்டையினுள்ளும் புறநகரினுள்ளுமுள்ள வீடுகளையும் நிலங்களை 
யும் தமிழர்க்கும் சோனகர்க்கும் விற்றார் . பின்னர் , கொழும்பு வர்த்தமானி 
யென்னும் ஆங்கிலேய சமாசாரபத்திரிகையை ஏற்படுத்தி அதற்குப்பத் 
திராதிபராக " ஜாட்ச்லீ " என்பவரை வியோகித்து , இராஜாங்கத்து உத்தி 
யோகத்தரையும் அதற்கு உதவி செய்யுமாறு செய்தார் . பின்னர் அப்பத்தி 
ரிகை தலைமை இராஜாங்கத்தாரது அநுமதிப்படி நிறுத்தப்பட , கொழும்பி 
லுள்ள ஆங்கிலேய வர்த்தகர்களுடைய முயற்சியால் ( Observer) ஒப்சே 
வர் என்னுஞ் சமாசார பத்திரிகை நடைபெறத்தொடங்கிற்று . அப்பால் 
தேசாதிபதியுடைய அதிமுயற்சியால் " இராஜகாரியம் " என்னும் கடுபிடி 
வேலை ஒழிக்கப்பட்டது . ( இராஜகாரியம் என்பது அரசினர் யாதொருவே 
லையைக் கூலிகொடாது சனங்களால் முடிப்பித்தல் .) பறங்கிக்காரர் கால 
ந்தொட்டு இராஜாங்கத்துக் குரியதாயிருந்த கறுவாப்பட்டையின் வியாபார 
சுதந்திரம் யாவருக்கு முரியதாக்கப்பட்டது . அந்நாள் முதலாகப் பிரசை 
கள் கறுவாவினால் வருமூதியத்தைப் பெறுவாராயினார் . 1833 - ம் ஜூ 
லை 31 உ - ல் பார்லிமெண்டு " சபையாரால் அனுப்பப்பட்ட நீதிவிஷய 
அதிகாரபத்திரம் பிரஸ்தாபிக்கப்பட்டது . பின்னரதுவே ஆதாரமாக 
ங்கையில் அநேகவிடங்களிலே நியாயசாலைகள் ஸ்தாபிக்கப்பட்டன , அச் 
சாலைகள் தோறும் ஓரொரு மாகாணத் திபதி மூன்று மத்தியஸ்தர் சகிதமா 
யிருந்து அற்பவியாச்சியங்களை விசாரிக்குமாறு ஒழுங்கு செய்யப்பட்டது . 
மாகாண நீதிபதி தீர்க்கும் வழக்கில் குறை காண்போா சிரேட்ட நீதிபதிகளு 
க்கே அபியோகஞ்செய்தல் வேண்டும் . இலங்கை முழுமைக்கும் சிரேஷ்ட 
நீதிபதிகள் மூவர் . அவரே ஆங்காங்குஞ்சென்று பெரிய வழக்குகளை விசாரி 
ப்பர் . அந்நாளில் ( 1833 - ல் ) இலங்கை , உத்தரமாகாணம் , குணமாகாணம் , 
தக்ஷிணமாகாணம் , குடமாகாணம் , மத்தியமாகாணம் , என ஐந்து பகுப்பாக் 
கப்பட்டது . 


ல 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


பை . 


இந்தேசாதிபதிக்கு முன்னிருந்தோர் , தம்முடன் சிலரைக் கூட்டிக்கொ 
ண்டு அவர்களுடைய ஆலோசனைப்படி சட்டங்களை உண்டாக்குவர் . இவ 
ர்நாளில் அங்ஙனமாகாது , சட்டங்களை உண்டாக்கும் பொருட்டும் , உண்டா 
க்கிய சட்டங்களை நடைபெறுவித்தற்பொருட்டும் முறையே ( Legislative 
Council ) பிரமாணவிதிசபை ( Executive Council ) பிரமாணதிதிசபை 
யென இரண்டு நூதனசபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன . விதிசபையானது 
இராஜாங்க உத்தியோகத்தருள் ஒன்பதின்மரும் , 6 பிரபுக்களும் ஊர்ச்சே 
மத்துக்கு ஆவசியகமானசட்டங்களை உண்டாக்குதற்பொருட்டுக் கூடுஞ்ச 

9 உத்தியோகத்தராவார் சேனாபதி , இராஜாங்கலிகிதர் , இராஜபக்ஷ 
த்து நியாயது ரந்தரர் , பொக்கிஷாதிபதி , ( Auditor ) ஆவேதனபரீக்ஷகர், 
குடமாகாணாதிபதி , மத்தியமாகாணாதிபதி , (Surveyor Genl . ) நிலமாத்தி 
ரிகசிரேட்டர் , இரேகுக்கதிபதி என்போர் . பிரபுக்கள் அறுவராவார் தமி 
ழர்பிரதிதி , சிங்களர்பிரதினிதி , பறங்கிக்காரர்பிரதிலிதி , கிருஷிகர்பிரதி 
நிதி , வர்த்தகர்பிரதிநிதி , ஆங்கிலேயர் பிரதிரிதி என்போர் . இவ்வாறு 
பிரபுக்களும் தத்தம் ஜாதியா ரால் தெரிந்து நியோகிக்கப்படுவர்கள் . அச் 
சாதியாரும் தத்தமக்காக வேண்டிய காரியங்களைத் தத்தம் பிரதிநிதிகள் மூ 
லமாக அரசினரிடம் விண்ணப்பஞ் செய்து கொள்ளலாம் . இனி , திதி 
சபையானது மேற்கூறிய விதிசபையிலுள்ள இராஜாங்க உத்தியோகத்த 
ரில் , சேனாபதிமுதல் ஆவேதனபரீக்ஷகரீ றாயுள்ள ஐவரும் கூடி , விதிசபை 
யாரால் உண்டாக்கப்படும் பிரமாணங்களை வழுவாது நடைபெறுவிக்கும் 
சபை . வி திசபையார் காலத்துக்குத் தக்கவாறு சட்டங்களை உண்டாக்க 

க்கவும் , 
ண்டாக்கிய சட்டங்களை அழித்துவிடவும் திருத்தவும் அதிகாரமுடையர் . 
திதிசபையாரோ அவ்வதிகாரமொன்றேனு மில்லாதவர்கள் . இருசபைக் 
கும் சபாநாயகர் தேசாதிபதியே . 

முதன் முதல் பிரமாணவிதிசபை கொழும்பில் கூட்டப்பட்ட நாள் 1833 
ம்ஹ மே 22 உ . பின்னர் 1834 - ல் கலாவிருத்தியின் பொருட்டு வித் 
தியாதரிசிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள் . அப்பால் 1836- ம் அக்டோப 
ர் 25 உல் தற்காலத்தில் இராசகல்லூரி எனப்படும் கொழும்புச் சர்வக 
லாசாலை ஸ்தாபிக்கப்பட்டது . ( Accademy-) 
இவ்வாறு " ஹார்ட்டன் 

தேசாதிபதி பலான்மைகளைச் செய்து 1837 - ல் 
தமது உத்தியோகத்தை விட்டுப்யோக , ( Rt. Hon Stewart Mackenzie ) 
மெக்கென்சி என்பவர் அவரிடம் பெற்றார் . அவருடைய துரைத்தனகாலம் 
சொற்பமேயாயினும் அவர் செய்த நன்மைகளோபல , பிரசைகளுடைய நன் 
மையின் பொருட்டுப் பிரயாசைப்பட்ட தேசாதிபதி மற்றியாவர் ! கழனியிற் 
களை வளர்ந்தது நிகர்த்து ஊரில் அதிகரித்திருந்த சூதாடலை யொழிக்கும் 


ஆங்கிலேயர்காலம் : 


அகூ 


பொருட்டு ஓர் பிரமாணத்தை உண்டாக்கினார் . பைத்தியகாரரை ஆதரிப் 
பதற்காக ஓர் வைத்தியசாலையையும் ஏனைய பிணியாளர்க்காக ஓர் பொது 
வைத்தியசாலையையும் அமைப்பித்தார் . தத்தமக்காகப் பறங்கிகளும் சிங் 
களரும் புத்தகசாலைகளை ஸ்தாபித்தபோது பெருந்துணைச்செய்தார். 1838 
ல் கொழும்புக்கும் காலிக்கும் தபாற் போக்குவர்வின் பொருட்டு ஓர்பாண் 
டிலை ஏற்படுத்தினார் . 1840 - ல் மீன்வரியும் ஒழிக்கப்பட்டது . 

அவர் , கலாவிஷயத்திலும் அதிகமாக ஊக்கஞ் செலுத்தி இலங்கைமு 
ழுமையிலும் ஆங்காங்கும் கல்விச்சாலைகளை ஸ்தாபித்தார் . ஓர்பெண்பாட 
சாலையையும் கொழும்பில் ஸ்தாபித்தார் . இலங்கையிலுள்ள பாலியரில் 
அநேகரைக் கற்குத்தாவுக்குப் போய்க் கற்குமாறு தூண்டினார் . ஏறக்கு 
றைய ஈராயிர வருடமாகக் காட்டுமிருகங்கள் போல் காடுகளில் சஞ்சரிக் 
கும் வேடர்கள் மாட்டும் இத்தேசாதிபதியுடைய மனஞ்சென்றது . இவரு 
க்கு முன்னிருந்தோர் அவர்களிடத்தில் திறைவாங்கி வந்தார்களன்றி அவர் 
களைத் திருத்தத்துணிந்தாரில்லை . போர்க்காலங்களில் மாத்திரம் அவர்களை 
த்தேடுவார்கள் . அவர்கள் சீரைக் கேள்வியால் அறிந்த இத்தேசாதிபதி 
அவர்களிருக்கும் நாட்டுக்குப்போய் , தமது கைப்பொருள் கொண்டு கலாசா 
லைகளை ஸ்தாபித்தார் . வேளாண்மைக்குரிய மண்வெட்டி கோடரி கலப் 
பை முதலிய கருவிகளையும் விதைமுதல்களையும் அவர்களுக்குக் கொடுத்து 
அவர்களை வேளாண்மைத்தொழில் செய்யுமாறு தூண்டிவிட்டார் . இவ் 
வாற்றால் அவ் வேடருட்சிலர் சற்றே நாகரிகமுற்றார்கள் . பின்னர் அவர் 
அவ்வூரில் சுரநோயினால் அதிகமாய் வருந்தினமையால் தமது தேசத்து 
க்கு மீளுவாராயினார் . அங்கே அவரை ஆங்கிலேயர் அவர் திறமைக்காகப் 
புகழ்ந்து கொண்டாடினார்கள் . 

“ பிறவுன்ரிக்கு ” மன்னவர்காலத்து 

வி சேடசம்பங்கள் : 
I. முத்துக்குளிப்பால் அரசினர்க்கு வந்த வருமானம் 

1812 - ம் ந - ல் . 
190,000 கூ 
2. பிலாமைத்தலாவையைக் கண்டியரசன் சிரபங்க 1812 - ம் ஆம் 
ம்பண்ணியது . 

ஸ்டு - ல் . 

1813- ம் ஆ 
3. கடைவரி நீக்கப்பட்டது . 

ஸ்மீ 10s- ல . 
4. எகேலபலை ஆங்கிலேயரைக் கொழும்பில் சரண 

184- u-ல். 
டைந்தது . 
5. எகேலபலையுடைய மனை மக்கள் வதைக்கப்பட் ( 1814- ம் மே 

-ov . 
உங 


5 


கூல 


இலங்கைச் சரித்திர சூரனம் . 


டை 


டோப 


6. வெஸ்லியன்மிஷன் இலங்கைக்கு வந்தது . 

1814- மே 

-ல் . 
7 . கண்டியாசனுக்கு மாறாய் ஆங்கிலேயருடைய ப 

லயருடைய ப 1815- ம் ஜன 

வரி 10 - ல் . 
8. கண்டியரசன் ஊக்சேனாபதி கைப்பட்டது . 

1815- ம் பிப்பி 
ரவரி 18 - ல் . 

1815 ம் - மார்ச் 
9. ஆங்கிலேயர் கண்டியில் கொடியுயர்த்தியது . 

சுமீ 2 உ -ல் . 
IO . அமெரிக்கன்மிஷன் இலங்கைக்கு வந்தது . 

( 1816 - ம் மார்ச் 

சுமீ 239 - ல் . 
II . ஊவைநாட்டுக்கலகமும் " வில்சன் " துரை கொல் 1817 - ம் செப் 
லப்பட்டதும் . 

டம்பர் -ல் . 
12. கொழும்பில் அடித்த பெரும்புயலால் அநேக கப் 1817- நவம் 
பல்கள் முழுகியது . 

பர்ன் - ல் , 
13. மறநெறியால் கண்டியை அழிக்குமாறு ஆங்கிலே 1818 - ம் பிப்பி 

யர் தம்சேனாவீரர்க்காஞ்ஞைசெய்தது . ரவரி 21 - ல் . 
14. எகேலயலை மோரிசுக் கனுப்பப்பட்டதும் அநேக 1818 - ம்ளூ அக் 
பிரதானிகள் சிரபங்கம் பண்ணப்பட்டதும் 

டோபர் - ல் . 
கலகம் அமர்ந்ததும் . 
15. கொழும்பில் முதன் முதல் பேதிநோய் ஆரம்பி 1819- ம் ஜனவ 
த்தது . 

ரி - ல் . 
" பாண்ஸ் " என்பவர் 
உபதேசாதிபதியாயிருந்த காலத்துச் சம்பவம் : 
I. ஜார்ச்சுபேட் என்பவர் கண்டிநாட்டில் காப்பிப் 

1820 - ம் -ல் . 
பயிரிடத் தொடங்கியது . 
" காம்பேல் ” உபதேசாதிபதியாயிருந்தகாலத்துச் சம்பவம் : -- 
I. யாழ்ப்பாணத்து வட்டுக்கோட்டையில் “ செமினாரி " ) 

என்னும் வித்தியாசாலை பாதிரிமாரால் ஸ்தா 1823. 
பிக்கப்பட்டது . 
" பாண்ஸ் " தேசாதிபதியாகி மீண்டுவந்தகாலத்துச் 

சம்பவங்கள் : 
I. சங்கிலிப்பாலம் என்னும் மிதவைப்பாலம் அமைக் 

கப்பட்டது . 
2. கண்டியிலே பெண்களை நீரிலாழ்த்திக் கொல்லும் 

1826 . 
தண்டனை ஒழிக்கப்பட்டது . 
3. முதன்முதல் 16,000 அந்தக் காப்பிக்கொட்டை 1827. 


182 


1824 . 


ஆங்கிலேயர்காலம் . 


1831 


. 


Is . 


4. நுவரையெல்லி ஆங்கிலேயர்க்கு ஆரோக்கியஸ்தா 
னமாகத்தொடங்கியது . 

1828 
5. கண்டிக்கும் கொழும்புக்கு மிடையே ககெணாமலை 

ஓரமாக வழிச்சாலை திறக்கப்பட்டது . 
" ஹார்ட்டன் ” மன்னவருடைய காலத்தை விசேடிக்கும் 

சம்பவங்கள் : 
I . கொழும்பிலிருந்து கண்டிக்கு முதன் முதல் தபா 1832 பிப்பிரவரி 

ல்பாண்டில் போகத்தொடங்கியது . 
2. தமிழரும் சோனகரும் கொழும்புநகருள் குடியி ) 1832 ஜூன் 

ருக்க இடம் பெற்றது . 
3. பிரமாணவி திசபை முதன் முதல் கொழும்பில் கூட் 

1832 மேமீ 
4. ஆங்கிலேயர் முதன் முதல் ஏற்றுமதி இறக்குமதிக 

1836 . 
ளுக்குச் சுங்கம் விதித்தது . 
5. பெருவெள்ளத்தால் கண்டி நாட்டில் அநேகபாலங் 

கள் சேதப்பட்டதும் கொழும்பில் 1200 வீடு 1837 மே . 

கள் அழிந்ததும் . 
மெக்கென்சி " மன்னவருடைய காலத்துச் சம்பவங்கள் : 
I. கொழும்பிலிருந்து காலிக்குத் தபால்பாண்டில் மு 

தன் முதல் ஓடத் தொடங்கியது . 
2. மீன்வரி நீக்கப்பட்டது . 

1840 . 


டட்பட்டது . 


கட் } 


1838ஜூலை 


ச . அதிகாரம் . 
( காம்பேல் வந்தது முதல் ; லோங்டன் அரசுபரியந்தம் . ) 

1841 , -1881 . 
மெக்கென்சி " மன்னவருக்குப்பின் ( Sir Colin Campbell ) காம் 
பேல் மன்னவர் இலங்கைத் தேசாதிபதியானார் . அவருடைய துரைத்தன 
காலத்தை விசேடிப்பது காப்பிக் கிருஷிக விருத்தியே . காப்பிச்செடியா 
னது ஆதியில் அராபிநாட்டிலே காவா என்னுமூரிலே ஓரடர்ந்தவனத்தி 
லே உண்டாயிருந்தது . அம்மரத்திற்கு அதுநின்ற ஊர்ப்பெயரே வழங்கப் 
படுவதாயிற்று. காப்பி என்னும் பெயர் " காவா " என்னும் பெரியன் சிதைவு . 
அம்மரம் , அராபிநாட்டினின்றும் இலங்கைக்கு வந்து முன்னாளில் வர்த்த 
கஞ்செய்த அராபியர்களாலேயே இலங்கைக்குக் கொண்டுவரப்பட்டது . 


கூஉ 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


பறங்கிக்காரர் வந்தபோது சாப்பிச்செடி ஓரோரிடங்களில் உண்டாயிருக்க 
க்கண்டார்கள் . பின்னர் ஒல்லாந்தர் வந்தபோது அச்செடியைக் கண்டு 
அதை விருத்தி செய்ய முயன்றார்கள் . முயன்றும் வாய்க்காமையால் ஈற் 
றில் இலங்கையினின்றும் சில கன்றுகளைச் சாவகத்தீவிற்குக் கொண்டு 
போய் அங்கே விருத்தி செய்தார்கள் . அப்பால் ஆங்கிலேயர் இலங்கைக்கு 
வந்து கண்டி நாட்டைப் பிடித்தபோது , அக்குறாங்கத்தையிலே அரமனைத் 
தோட்டத்தில் சிலமரங்களைக் கண்டார்கள் . சிங்களர் தமது தோட்டஙக 
ளில் காப்பி மரங்களை உண்டாக்கியிருந்தது காப்பி மலர் தங் கடவுட்பூ 
சைக் குதவினமையாலன்றி வேறுபயன் கருதியன்று . சிறுபான்மை கா 
ப்பி இலையைப்பறித்துக் கறிசமைத்துண்பதுமுண்டு. இவ்விரு பிரயோச 
னமேயன்றிக் காப்பிக்கொட்டை பானத்துக்குதவும் என்பதை அவர்கள் 
கேள்வியாலாயினும் அறிந்தோரல்லர் . அதற்க; ஆங்கிலேயர் கண்டிநா 
டுகளைக் கைப்பற்றிய பின்னர் , 1820 - ல் " ஜார்ச்சுபேர்ட் " என்பவர் முத 
லில் பரீக்ஷையின் பொருட்டுக் கண்டியிலே ஓர் காப்பித்தோட்டத்தை 
அமைத்தார் . அது நயப்பட்ட துகண்டு பிறரும் படிப்படியாய்க் காப்பிக் கிரு 
ஷிகத்தில் முயன்றார்கள் . இவ்விதமாக விருத்தி பெற்ற காப்பியின் பலன் , 
1827 - ல் பதினாறாயிரம் " அந்தர் " எடை கொண்ட கொட்டை , அவ்வளவும் 
ஆங்கிலேயநாட்டுக்கே ஏற்றுமதிபண்ணப்பட்டது . அப்பால் 1847- ல் ஏற் 
றுமதி பண்ணப்பட்ட கொட்டை மூன்றிலக்ஷம் " அந்தர் " எடையுள்ளது . 
1870 - ல் ஏற்றப்பட்டது 1,000,000 " அந்தர். இப்படியே காப்பி வரவர 
அபரிமிதமாயிற்றென்க. 

அவர்காலத்தில் காப்பி விருத்தி பெற்றது போல் கல்வியும் இலங்கை 
முழுவதிலும் விருத்திபெற்று வளர்வதாயிற்று . 1844 - ல் " பொலீசுக்கோ 
ர்ட்டு எனப்படும் நகராதிபத்திய நியாயசாலைகள் ஆங்காங்கும் ஸ்தாபிக்கப் 
பட்டன . பின்னர் 1845 - ல் சொற்பகடலுக்காகத் தொடுக்கப்படும் வழக்கு 
முதலியவற்றை விசாரிக்கும் பொருட்டு " றிக்குவெஸ்ட்டுக்கோட்டு " என் 
னும் நியாயசாலைகளும் ஸ்தாபிக்கப்பட்டன . நீதிவிசாரிப்பின் பொருட்டு , 
இன்ன இன்ன ஊர்கள் இன்ன இன்ன சியாயசாலையைச் சேர்ந்தனவென 
நூதனமாக இலங்கை பகுக்கப்பட்டது . அப்பால் முன்னே ஐந்து மாகாண 
மாயிருந்த பகுப்பு மாற்றப்பட்டுக் குடோத்தரமாகாணமென ஒன்று கூட்டி 
ஆறு மாகாணமாக்கப்பட்டது . பின்பு , தொன்றுதொட்ட வழக்கமாகிய அடி 
மை ஆட்சியும் நீக்கப்பட்டது . 1846 - ல் , கண்டிக்கும் கொழும்புக்குமிடை 
யே ஓர் புகைரதச்சாலையை அமைத்தற்பொருட்டு ஓர் * சமாசமும் எற் 
படுத்தப்பட்டது . 

* சமாசம் - ஒருவிஷயத்தை முடித்தற்குப் பலர் கூடும் ஓர் கூட்டம் , 


ஆங்கிலேயர்காலம் . 


1847 - ல் " காய்பேல் " மன்னவருடைய இடத்துக்கு ( Lord Torring 
ton ) தோறிங்டன் வந்தார் . அவ்வருடத்தில் காப்பி அதிகப்பட்டமையால் 
ஐரோப்பாவிலே அதன்விலை மிகக்குறைந்தது . அதுபற்றி ஐரோப்பாவிலே 
அடுத்த வருடத்தில் வியாபாரமும் பொன்றியது . பொன்றவே அரசினர்க் 
கும் பணமுட்டுப் பெரிதாயிற்று . அதை எவிர்த்தி செய்யுமாறு அரசினர் 
நாய்வரி முதலிய நூதன வரிகளை விதித்தார்கள் . அதுகண்டு சிங்கள ரெ 
ல்லோரும் வெகுண்டு பெரியதோர் கலகத்துக்கு எத்தனஞ்செய்தார்கள் . 
அவ்வாறே 1848- ஞ ஜூலை 8 - ல் கண்டி நாட்டில் ஆங்காங்கும் பிர 
சைகள் திரண்டு கூட்டம்கூடி முடிவு செய்தார்கள் . முடிவு செய்தபிரகா 
ரம் 28 உல் கொங்களைக்கொடை வண்டா என்பவன் , கலகவீரர் சிலரு 
டன் மாத்தளைநகரில் பிரவேசித்துச் சூறையாடினான் . அற்றைநாளிரவில் 
சில ஆங்கிலேய போர் வீரரும் மலாய்வீரரும் கண்டியினின்றும் புறப்பட்டு 
மாத்தளையையடைந்து மற்றைநாட்காலையில் கலகவீரருடன் போர்மூட்டி 
னார்கள் . அவ் யுத்தத்தில் சிங்களர் தம் வலியு டைந்து தம்முள் நாற்பதி 
ன்மரை மடியவிட்டு ஓட்டம்பிடிக்க , ஆங்கிலேயர் தம்முள் ஒருவரும் 
சேதமுறப்பெறாது வாகை சூடினார்கள் . அப்பால் , 30s- ல் 2000 சிங்களர் 
குருநாகலையை வளைந்தார்கள் . அங்கே ஆங்கிலேயரைச் சேர்ந்த முப்பது 
மலாய்வீரர்கள் அவர்களை எதிர்த்து ஒரு நொடிக்குள் திசைகெட்டோடர் 
செய்தார்கள் . அன்றியும் கவகஞ்செய்பவர்களுடைய வூர்களில் படைவீரர் 
சென்று கொலை கொள்ளை முதலிய மறநெறியால் சனங்களை அடக்குமா 
றும் ஆஞ்ஞைசெய்யப்பட்டது . அப்பால் கலகக்காரர் கொழும்பைநாடினா 
ர்கள் . உடனே ஆங்கிலேயர் ஓர் கப்பலைச் சென்னைக்கு அனுப்ப , அங்கு நி 
ன்றும் 6 -நாளில் சேனாவீரர் திரிகோணமலையில் வந்திறங்கிக் கண்டிக்குச் 
சென்றார்கள் . அதனால் கலகம் முற்றும் அடங்கியது . ஈற்றில் வண்டா 
வும் பிடிக்கப்பட்டு அடியாலும் உதையாலும் வாட்டப்பட்டு மலாக்கா என் 
னுமூருக்கு ஏற்றப்பட்டான் , கலகம் முடிந்து நெடுநாட்கழிந்தபின்னரும் 
படைவீரர்க்குக் கற்பிக்கப்பட்ட ( Martial Law ) மறநெறி ஆந்தை நிறுத்த 
தப்படவில்லை . இச்செயலும் , கலக்காரணமாகிய நூதன வரியும் , ஆங்கி 
லேயருடைய அரசைப் பிரசைகள் கொடிய அரசென்று நினைத்தற்கும் 
அபியோகஞ்செய்தற்கும் ஏதுவாயின . அதுகண்டு " பார்லிமேந்து " என் 
னும் ஆங்கிலேய மகாசபையார் , இலங்கையில் துரைத்தனஞ்செய்துகொள் 
ண்டிருந்த ஆங்கிலேயர் பலரை விசாரணையின் பொருட்டு இங்கிலாந்துக்கு 
அழைத்து , விசாரணை முடிந்தபின்னர் வேறு நாடுகளுக்கு உத்தியோகஸ் 
தராய் அனுப்பிவிட்டார்கள் , 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


1848 - ல் தெருவேலைச்சட்டம் ஒன்று அநுசரிப்புக்குவந்தது . அது - 
தேசாதிபதி , சைனியவீரர் , தோட்டங்களில் வேலைசெய்யும் தமிழ்க்கூலி 
யாட்கள் , புத்தகுருமார் என்னுமிவர்கள் ஒழிந்த மற்றியாவருள்ளும் 18 
க்கும் 55 - க்கு மிடைப்பட்ட வயசுள்ள ஒவ்வொருவரும் அழைக்கப்படுங்கால் , 
தத்தம் வாசஸ்தானத்துக்குச் சமீபமெனத்தகும் தூரத்திலுள்ள வழிச்சா 
லையில் ஆறுநாள் வேலை செய்யக்கடவர் என்றும் , அதற் கிஷ்டமில்லா 
தோர் ஆறுநாள் வேலைக்கு ஓர்கூலியாள் என்ன கூலி பெறுவானோ அவ்வ 
ளவுபணம் கொடுத்து விடக்கடவர் என்றும் வற்புறுத்தும் விதியை உடை 
யது . இவ்வுபாயத்தினால் அநேகவழிச்சாலைகள் அமைக்கப்படுவனவாயின . 
ஈற்றில் அவை ஊருக்குப் பெரும் நன்மையாய் முடிந்தன . 

1850 - ல் " தோறிங்டன் " மன்னவர் தம் உத்தியோகத்தைப் பரித்தியா 
கஞ்செய்துவிட்டு ஜனனதேசத்துக்கு மீள , அவர்பதத்திற்கு ( Sir George 
Anderson ) ஆண்டேர்சன் என்பவர் வந்தார் . அப்பால் , பொன்றிக்கிடந்த 
வாணிகமும் , சற்றே குன்றி என்ற காப்பிக் கிருஷிகமும் தலையெடுக்கத் 
தொடங்கின . " ஆண்டோர்சன் " மன்னவர் , அளவின்றி அதிகரித்த சாரா 
யக்கடைகளால் உண்டான பெருங்கேட்டை அறியவந்தபோது அக்கடை 
களின் தொகையைக் குறைத்தார் . அரசினர் , தாம் தாலதாலயம் என்னும் 
பௌத்த கோயிலுக்கு ஆதீனகர்த்தரா யிருப்பதைக்குறித்து இங்கிலாந்து 
நாட்டார் ஆக்ஷேபித்தமையால் , அக்கோயிலின் விசாரணையை 1853 - ல் , 
தேவலேமை முதலியோரிடத்தில் ஒப்பித்து விட்டார்கள் . 

1855 - ல் " ஆண்டேர்சன் " மன்னவர் தம்மூர்க்கு மீள , ( Sir Henry 
Ward ) வார்ட் என்பவர் தேசாதிபதியானார் . இவருடைய துரைத்தனகா 
லத்தில் அநேகான்மைகள் இலங்கைக்குண்டாயின; - 1856 - ல் கடிதங்க 
ளுக்கு முத்திரைச்செலவு ஒரு பென்னியாயினது . 1857 - ல் சிறகடிகை 
க்குள் தூரத்திலுள்ள விடங்களிலிருந்து சமாசாரங்களை அறிதற்பொரு 
ட்டு முதலில் காலிக்கும் கொழும்புக்கு விடையே மின் தாதுக்கம்பி தொடு 
க்கப்பட்டது . அப்பால் இந்தியாவுடனு மிணைக்கப்பட்டது . 1857 - ல் , நெ 
டுநாளில்லாமலிருந்த முத்துச்சலாபமும் நயப்பட்டது . அவ்வருடத்தில் 
அதன்வருமானம் இரண்டிலக்ஷம் ரூபா . கொழும்பிலிருந்தபடி இலங்கை 
யின் வடபாகங்களிலிருந்து சமாசாரங்களை அறிவது அதிப்பிரயாசமாயிரு 
ந்தமையால் , மாசமொருமுறை இலங்கையைச் சுற்றி வருமாறு ஓர் நீராவி 
மரக்கலம் அரசினரால் தம் பொறுப்பில் ஏற்படுத்தப்பட்டது . 1858 - ம் 
ஆகஸ்டு 3 -ல் தேசாதிபதியானவர் பெருங்கூட்டம் ஒன்று கூட்டி அப் 
பெருஞ் சனசமுகத்தில் புகைரதவீதியை ஆரம்பஞ்செய்ததற் கறிகுறியா 
கத் தமது திருக்கரத்தால் மண்வெட்டி கொண்டு முகூர்த்தக்குழி வெட்டி 


ஆங்கிலேயர்காலம் . 


னார் . இரண்டிலக்ஷ த்தைம்பதினாயிரம் ரூபாசேர்த்து மகாவலிகங்கை ஆற் 
றின்மேல் கம்பளையிலும் கட்டுக்கஸ்தோட்டையிலும் இருப்புப்பாலங்களை 
இருவித்தார் . தென் மாகாணத்திலுள்ள கிரிமி , உறுவக்கை என்னுங் குள 
ங்களைத் திருத்தினார் . 1859 - ல் சிங்களருள் ஒருத்தி பல ஆடவரை மண 
முடிக்கும் து வழக்கத்தையும் ஒழித்தார் . 


1860 - ல் " வார்ட் " மன்னவர் சென்னைத் தேசாதிபதியாக நியமனம் 
பெற்றுப்போக , ( Sir Charles Macarthy ) மெக்கார்தி மன்னவர் இலங் 
கைத் தேசாதிபதியானார் . அவர் ஆன்ற அறிவாலமைந்தவர் . அவர் தம் 
தேகசௌக்கியத்திற்கு இலங்கை ஒத்திராத காரணத்தால் 1863 - ல் ஐரோ 
ப்பாவுக்கு மீண்டு , அங்கே 1864- ல் இறந்தார் . அதுகிற்க 1860-ல் காலியி 
லுள்ள சிங்களா " லங்காலோகயா " என்னும் ஓர் சமாசா ரபத்திரிகையை 
நவமாய் வெளிப்படுத்தினார்கள் . அது சின்னாள் நடைபெற்றுப் பின்னர் நிறு 
த்தப்பட்டது . 1861 - ல் நாமவராகிய " சேர் " குமாரசாமியென்பவர் பிரமா 
ணவிதி சபைக்கு ஓர் அங்கத்தவர் ஆயினார் . 1862 - ல் கண்டிக்கும் கொழு 
ம்புக்கு மிடையே புகைரதவீதி அமைக்க வருஞ்செலவு 87 -லக்ஷத்து முப் 
பதினாயிரத்து 390 ரூப வென மதிப்பிடப்பட்டது . 


1864 - ல் ( Major Gen. () Brien ) ஓபிறியன் என்பவர் உபதேசாதி 
பதியானார் . அவ்வருடத்திலேயே முதன்முதல் சொழும்பிலிருந்து அம்பி 
ப்புனச என்னுமிடத்திற்குப் புகைரதமோடியது . 


1864- ம் மே 16s- ல் ( Sir Hercules Robinson ) றபின்சன் 
என்பவர் தேசாதிபதியானார் . 1866 - ல் இலங்கை முழுமையிலுமுள்ள குடி 
சனங்கள் பெரும் பஞ்சததினால் மிக்க துயர் கூர்ந்தார்கள் . அப்போ 
ழும்பு கண்டி காலியென்னுமிடங்களிலே பண்டசாலைகளிலிருந்த அரிசி 
நெல் முதலிய பொருள்களெல்லாம் சிங்கள ரால் கொள்ளையிடப்பட்டன . 
1867 - ம் ஏப்பிறில்பால் கொழும்பிலிருந்து கண்டிக்கு முதன்முதல் 
புகைரதமோடத்தொடங்கியது . அப்பால் புகைரதமார்க்கமாய்ப் பிரயாண 
மும் பொரு ளேற்றுமதியும் அதிகரித்தமையால் , கண்டியிலிருந்து நாவலப் 
பிட்டிவரையும் புகைரதப்பாதையை நீட்டுதற்கு அரசினர் எண்ணங்கொ 
ணடார்கள் . 

பாண்டிற்சாலைகளும் பிறவிடங்களுக்குத் திறக்கப்பட்டன . 
குளந்திருத்தல் , பாய்கால் வடிகால்வெட்டல் முதலிய வேலைகளும் நடாத் 
தப்பட்டன . 1869- ல் கொழுர் - மதிற்சுவரும் அகழியும் அழிக்கப்படத் 
தொடங்கின . அடுத்தவருடத்தில் வாயுத் தீபவேலை தொடங்கப்பட்ட நும 
ன்றி கடலணை கட்டுதற்கும் முயற்சி செய்யப்பட்டது . 


இலங்கைச் சரித்திர சூரனம் . 


இத் தேசாதிபதியால் கலாவிஷயமும் நன்றாய்க் கவனிக்கப்பட்டது . 
அன்றியும் பாடசாலைகளுக்குச் சகாயப்பண ஏற்பாடுஞ் செய்யப்பட்டது . 
இவர் கொழும்பில் ஓர் வைத்தியகலாசாலையையும் , சிங்களம் பாலி என் 
னும் பாஷையிலுள்ள கரலிகித புஸ்தகங்களைச் சேர்த்துவைத்தற்பொருட்டு 
ஓர் புத்தகசாலையையும் ஸ்தாபித்தனர் . 1870- ம் மார்ச்சு 299 - ல் 
எங்கள் இராணியாருடைய இரண்டாம் புத்திரராகிய ( Duke of Edin 
burgh ) டியூக் ஆவ் எடின்பர்க்கு என்னும் கோமகன் இலங்கைக்குவந்தார் . 
1871 - ல் ஜனகணிதம் செய்யப்பட்டது , அப்போது , இலங்கை முழுமை 
யிலும் கண்ட சனத்தொகை 24 லக்ஷத்து ஐயாயிரத்து இருநூற்று எண் 
பத்தேழு . 1872 ம் ஜனவரி 19 - ல் ரூபா சதம் என்னும் நாணயங் 
கள் வழங்கப்படத்தொடங்கின . 

அப்பால் மார்ச்சுமீ 45 - ல் ( Rt. Hon . W. H. Gregory ) கீறேதோறி 
என்பவர் தேசாதிபதியானார் . அவர் ஆகஸ்டு 56 - ல் முதன் முதல் வாயுத் 
தீபத்தை ஏற்றுவித்து , 1873- பிப்பிரவரியத்தில் கம்பளைக்குப் போ 
கும் புகைரதமார்க்கத்தை முற்றுவித்து , உத்தரமத்திய மாகாணமென ஓர் 
புதுப்பிரிவையும் வகுத்தார் . இலங்கையில் வளரத்தக்க காப்பி எங்குள 
தென்று தேடி , இலைபீரியாவென்னு மூரினின்றும் ஒருவகைக் காப்பியைத் 
தருவித்தார் . 1874- ல் கொழும்புக் கடலணையைக் கட்டுவித்தற்குத் தொ 
டக்கஞ்செய்தார். பிரமாண விதிசபையில் தமிழர் பிரதி.சிதியாயிருந்த " சேர் " 
குமாரசுவாமியென்பவருக்கு " நைட் ” என்னும் பட்டப்பெயரை ஈந்தார் . 
அவ்வருடத்தில் நாவலப்பிட்டிப் புகைரதவீதிவேலையையும் முற்றுவித்தார் . 
இவரிப்படித் துரைத்தனஞ்செய்துவருநாளில் (1875 - ல் ) நம் இராணியி 
னுடைய முதற்குமாரராகிய ( Prince of Wales ) வேல்ஸ் கோமகன் இல 
ங்கைக்கு வந்துபோயினார் . அப்பால் , தேசாதிபதியுடைய முயற்சியால் 
வினோதசாலையும் பாணந்துறைப் புகைரதவீதிவேலையும் நடைபெறத்தொ 
டங்கின . 

1877 - ல் ( Sir J. R. Longden ) லாங்டன் என்பவர் தேசாதிபதியாகி 
னார் . இவர் துரைத்தனஞ்செய்யத் தொடங்கியபின்னர் , (1879 - ல் ) வித் 
தியாகர்த்தராகிய " புறூஸ் " துரை என்பவர் கலா விஷயத்தில் அநேக திரு 
த்தப்பாடுகள் செய்து , அரசினரிடத்துச் சன்மானம் பெறும் பாடசாலைகளு 
க்காக ஓர் நூதனச்சட்டத்தையு மேற்படுத்தினார் . அவ்வருடத்தில் களுத் 
துறைப் புகைரதமார்க்கம் அமைக்கப்பட்டது மன்றி , 1880 - ல் நனு ஓயைப் 
புசைரதவீதியும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பால் மாத்தளைவீதியும் முற்றியது . 

1881 - ல் தேசாதிபதியுடைய ஆஞ்ஞைப்படி ஜனகணிதம் பண்ணிக் 
கண்டதொகை இருபத்தேழிலக்ஷத் தைம்பத் தெண்ணாயிரத் தைஞ்தூற் 


ஆங்கிலேயர் காலம் . 


கூ 


Om 3s- ல . 


11 


றிருபத் தேழு . அப்பால் , 1883 - ல் அத்தே சா திபதி தமது துரைத்தனகா 
லம் முடியப்பெற்று இலங்கையைவிட்டகன்றார் . 

இனி , " வார்ட் " தேசாதிபதியுடையகாலத்து விசேடங்கள்: 
I. கொழும்பில் ( Clock Tover ) கடிகாரக்கோபுரம் 1857 - ம் ரூ மார்ச் 
கட்டப்பட்டது. 

சுமீல் . 
2. புகைரதவீதிக்கு முகூர்த்தக்குழி தேசாதிபதியால் 1858 - ம் 5 ஆகஸ் 

வெட்டப்பட்டது . 
3. கட்டுக்கஸ்தோட்டைப்பாலம் கட்டிமுடித்து விழ 1860 - ம் – மார்ச் 
வுகொண்டாடியது . 

சுமீன உ - ல் . 
" றபின் சன் தசாதிபதியுடையகாலத்து விசேடங்கள் : 
1. நகரி காவல்வீரர் யாழ்ப்பாணத்தில் கியோகிக்கப் 1866 -ம் நல் . 
2. முதன் முதல் கொழும்பிலிருந்து கண்டிக்குப்பு 1857- ஏப்பி 
கைரதம்போனது . 

ரெல்ல் . 
3. எங்கள் இராணியாருடைய இரண்டாம் புத்திரரா ( 1870- ரூ மார்ச் 

கிய " டியூக் ஆவ் எடின்பர்க்கு " வந்தது . சுமீ 2 ) s- ல் . 
" கிறேகோறி " தேசாதிபதியுடையகாலத்து விசேடங்கள் : 
I. வடமத்தியமாகாணம் நவமாய் வகுக்கப்பட்டது . 1873 - ம்இ செப் 

டமபாமீ ( s- ல் . 
2. " சேர் " குமாரசாமிக்கு நயிட்பட்டம் கொடுக்கப்ப 1874 - ம் ( ஜூ 

லை 239 - ல் . 


பட்டது . 


ட்டது . 


அவர்க்குப்பின் 1883- i டிசெம்பர் ( Sir Arthur H. Gordon ) 
கோட்டன் தேசாதிபதியாயினார் . அவர் வந்தவுடன் செய்த முதல் நன்மை 
சேனைச் செலவைச் சிறிது சுருக்கியது . 1834- ம் மேமாசத்தில் ஒறி 
யண்டல் வங்குச்சாலை நிலைதளர்ந்து நஷ்டமடைந்தது . அது காரணமாகத் 
தனிகர்களும் வணிகர்களும் குடிகளும் தாம் வருந்தி யீட்டி அடைக்கலம் 
வைத்த பணமெல்லாம் போயிற்றென்றேங்கிக் கவன்று தேசாதிபதியவர் 5 
ளுக்கு விண்ணப்பஞ் செய்ய , தேசாதிபதியவாகள் ஏழைக்குடிகள் மேற் 

ணைவைத்து அவர்களிடத்துள்ள காகித நாண கங்களாகிய " நோட்டு ” 
களுக்கு வெள்ளி நாணகங்கொடுத்து அவர்கள் துன்பத்தை ஒருவாறு களை 
ந்தனர் . இது செய்யாதிருப்பரேல் இலங்கை மிக்க நஷ்டமடைந்து வரு 
ந்திவிடும் . அந்நாள் முதலாக இலங்கைக்கு வங்கு நோட்டில்லாமல் ராஜா 
ங்க நோட்டு வழங்கப்படுவதாயிற்று . 


கரு 


உரு 


கன 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


வர்காலத்தில் புதிய மாகாணங்களும் இரண்டு வகுக்கப்பட்டன. 
ஒன்று ஊவை மாகாணம் . அதன் தலைகள் வதுளை . மற்ந்து ரத்தினபுரி 
யைத் தலைநகராகவுடைய சப்ரகாம மாகாணம் . காளவாவி ஏரி ஜீரணோ 
த்தா ரணம்பண்ணப்பட்டதும் வெந்தோட்டை அப்புத்தளை " ரயில்வே 
கள் ஏற்படுத்தப்பட்டதும் காலி மாத்தறை " ரயில்வே " விஷயம் எடுத்துப் 
பேசப்பட்டதும் இவர்காலத்திலேயேயாம் . இவர் காலத்தில் 1887 ல்ாடத்த 
மற்றொரு விசேஷ சம்பவம் மகாராணியார் ( Jubilee ) சஷ்டிபூர்த்தி மகோ 
ற்சவம் . 1889 - ல் கண்டி நாட்டார்க்கும் முகம்மதியர்க்குமாக இருபிரதித்தி 
களு மேற்படுத்தப்பட்டார்கள் . 

1890 - ல் (Sir Arthur Elibank Havelock ) ஹாவ்லக் தேசாதிப 
த்தியம் பூண்டனர் . இவர் பண்டாரவளை மாத்தறை இருப்புப்பாதைகளை 
முடித்துக் குருநாக்கல் இருப்புப்பாதையையும் காருக வித்தியாசாலையை 
யும் வகுத்தனர் . பயிரிடுவோர்க்குப் பெருந்துன்பம் விளைத்துவந்த நெல் 
வரி 1892 - ல் இவரால் நீக்கப்பட்டது . இவ்வரி நீக்கத்துக்குக் காரணரா 
யிருந்து வாதாடிய பரோபகார சீலர் ஜார்ஜ் வால் துரை . 1891 - ல் செய்த 
ஜனகணிதத்தின்படி இலங்கைக் குடிசனத்தொகை 3,007, 783. இவர் 
1896 - ல் சென்னைத் தேசாதிபதியாகிச்செல்ல , ( Sir Joseph WestRidge 
way ) ரிட்சுவே இலங்கைத் தேசாதிபதியாகி அரசுபுரிந்துவருகின்றனர் . 
இவர் அரசியல் வண்மையும் விருத்தியுமுடையது . ராஜாங்க விஷயத்தி 
லும் நீர்ப்பாய்ச்சல் விஷயத்திலும் இவர் செய்த திருத்தங்கள் மிகவும் விய 
க்கத்தக்கன . இவர் இலங்கைக்குச் செய்துவரும் உபகாரங்கள் பலவற்று 
ள்ளும் யாழ்ப்பாண இருப்புப்பாதையும் கழனிவெளி இருப்புப்பாதையும் 
மிகவும் பாராட்டப்படத்தக்கவை . இவர்க்கு முன்னிருந்த தேசாதிபதிகள் 
பலரும் முற்றாய் மறுத்துவிட்ட யாழ்ப்பாண இருப்புப்பாதை உபகாரம் இவர் 
அரசுக்கு வராதிருப்பரேல் எக்காலத்தும்கிடைப்பதில்லையென்னலாம் . ஆக 
லால் இப்பெருந்தகையினது பெருநன்றி யாழ்ப்பாணத்தாரால் எஞ்ஞான் 
றும் மறக்கற்பாலதன்று . இவ்வுபகாரத்தினது ஞாபகார்த்தமாக இவர்பெ 
யரால் யாழ்ப்பாணத்தில் ஒரு நகரமண்டபம் அமைத்து இவர் புகழை 
நிலையிடுதற்கு ஜனங்களால் வேண்டும் முயற்சியெல்லாம் செய்யப்படுகி 


ன்றது : 


இவ்வளவில் இச்சரித்திரத்தை முடித்து , இலங்கையின் தற்கால விலை 
மையைப்பற்றிச் சிறிது சொல்வாம் . இலங்கை ஆங்கிலேயர்க்குரியதானது 
மூன்றாம் ஜார்ச்சுவேந்தன்காலத்தில் . அவ்வேந்தனுக்குப்பின் சிங்காசனாதி 
பதியானார் நான்காம் ஜார்ச்சு . அவருக்குப்பின் முடிதரித்தார் நான்காம் வில் 
வியம் . அவருக்குப்பின் (1837 - ல் ) மகுடாபிஷேகம்பண்ணப்பட்டார் விக் 


ஆங்கிலேயர் காலம் . 


. 


டோரியா அரசியார் . அவருக்குப்பின்னர் 1901 - ல் முடிதரித்தார் . இப்போ 
அரசியற்றுபவராகிய மகா காருண்ணிய மகிமாவது எட்வார்ட் அரசர் . 

முன்னாளில் சுதேச அரசர்கள் வேளாண்மைவிஷயத்தில் மாத்திரம் 
தூங்காமுயற்சியுடையவர்களாயிருந்தார்கள் . என்னை ? இலங்கையிலே இட 
ங்கள் தோறும் அழிந்தும் அழியாதும் செறிந்து கிடக்கும் எண்ணிறந்த குன 
ங்களெல்லாம் அவர்களாலன்றோ அமைக்கப்பட்டன . பதுவில் குளத்தை 
ப்போலும் ஒரு குளத்தை இக்காலத்தில் அமைக்கத்தொடங்கி முடிக்கப்பு 
கின் இலக்ஷம்சனங்கள் தினந்தோறும் வேவை செய்யினும் பதினைந்து வரு 
டஙகள் செல்லுமே . அவைகளெல்லாம் நல்லஸ்திதியில் இருக்குமாயின் 
இலங்கைக்கு நெல்லால் குறையும் வருமோ? வராதுவராது . பிற்காலங்க 
ளில் தமிழர் முதலிய பகையரார் எழும்பிச் சிங்கள அரசருக்குக் காலந்தோ 
றும் அவ்லல்புரிந்து வந்தமையால் , அக்குளங்களெல்வாம் சிந்திப்பாரின்றி 
அணைகள் சிதையப்பெற்றுத் திடராகத்தொடங்கின. கரடி புலி யானை 
முதலிய மிருகங்களுக்கு உறைவிடமாய் அடர்ந்த காடாகிக்கிடக்கும் வன் 
னிநாடு , முன்னாளில் கருநந்து சங்கு முதலிய நீர்ச்செந்துக்கள் தவழும் 
செந்நெற்கழனிகளாய்க் கிடந்தனவென்றால் , அந்நாளில் இலங்கையின்வ 
ளம் இத்தன்மையதென்று சொல்லவும் வேண்டுமோ 

பின்னர் , பறங்கிகள் வந்து இலங்கையில் தம்கோல் செலுத்தத் தொட 
ங்க , வேளாண்மையும் பொன்றத் தொடங்கியது . அப்பால் வந்த ஒல்லாந் 
தராலும் பிரசைகள் யாதுஞ் சுகமறியாதிருக்கையில் , கன்றின் பசியறிந்து 
கருணையோடும் புறப்பட்டு இடையில் தடுப்பவரையெல்லாம் மேற்கொண்டு 
ஓடிவரும் தெய்வப் பசுவைப்போலும் ஆங்கிலேயர் வந்தார்கள் . அவர்கள் 
வந்த பின்னர் , அவர்களுடைய முயற்சியால் , குறவர் நாடுபோல் சீர்கெட்டுக் 
கிடந்த இலங்கை பல்வகையாலும் திருந்தத்தொடங்கி நாளடைவிலே தே 
வர்நாடு போல் ஆகிவருகின்றது . அயலூர் அறியாமல் தமமூலையில் கிடந்த 
பிரசைகள் , இப்போது இலங்கை முழுமையும் அறிவேம் என்று சொல்லு 
ம்படியாக எங்கும் வழிச்சாலைகள் வகுக்கப்பட்டன . எங்கும் பாலங்கள் பூட் 
டப்பட்டன . எங்கும் பாண்டில்கள் மிகுத்தன. கண்டியிலிருந்து பத்துப் 
பதினைந்து நாளி வன்றிச் சென்றடையக் கூடாத கொழும்பு நகருக்கு இப் 
போது பதினைந்து நாழிகையில் புகைரதமார்க்கமாய்ப் போதல் கூடும் . முன் 
னாளில் கடிதமனுப்பும் வகைகிடையாது . இந்நாளில் காலியிலிருந்து பரு 
த்தித் துறைக்கு ஒரு கடிதத்தை ஐந்து சதச்செலவில் நாலுநாளில் செலுத் 
துதல் கூடும் . அன்றியும் காலியில் நடக்கும் செய்தியை . ஐந்துநிமிஷத்து 
க்குள் யாழ்ப்பாணத்திலிருந்தபடி மின்நாலும் கம்பிமூலமாக கால்ரூபாச் 
செலவில் அறிதலுங்கூடும் . வேளாண்மையும் சற்றே திறமையாய் நடை 


இலங்கைச் சரித்திர சூசனம் . 


பெற்றுவருகின்றது . குளங்களெல்லாம் அணைகள் சிதைந்து காடுமண் 
டப்பெறாமுன்னே ஆங்கிலேயர் வந்திருப்பரேல் , அவைகளை எளிதில் திரு 
த்தியிருப்பர் . இப்போதவைகளை ஒருங்கே திருத்துதலோ அதிப்பிரயாசை . 
ஆதலின் அவைகளை நாளடைவில் சிறுகச்சிறுகத் திருத்திவருகின்றார்கள் 
1854- ம் முதல் 74 -ம்ளுவரையில் குளந்திருத்தல் வேலைக்காகச் செல 
விடப்பட்ட ரூபா 20 இலக்ஷம் . 

இன்னும் , காடுமண்டி மிருகங்களுக்குறைவிடமாய்க் கிடந்த மலை 
களெங்கும் காப்பித்தோட்டங்களாயின . அத்தோட்டங்களால் சீவனம்பெ 
றுவோர் எண்ணிறந்தோர் . சிறிதுகாலமாகக் காப்பி பயன் குன்றியது . குன் 
றவே ஏலமும் சின்கோனா என்னும் சுரகாரிமரங்களும் தேப்பூண்டும் பிற 
மரங்களும் விருத்தி செய்யப்பட்டு வருகின்றன . முன்னாளில் பிரசைகள் 
அரசர்க்கு அடிமைகள் போலிருந்தார்கள் . இந்நாளிலோ பொதுநோக்கால் 
பார்க்கின் அரசினரும் பிரசைகளும் சமத்துவமுடையர் . முன்னாளில் ஒரு 
வன் மேனிலைமாடங்கட்டிவாழலாகாது . இந்நாளில் எவனும் எழுதலைமாட 
மேனும் கட்டி அரசர்போல் வாழலாம் . முன்னாளில் கல்வியறிவுடையவர் 
குருமாரும் வேறு சிலருமேயாவர் . இந்நாளில் யாவருமே எனலாம் , நிறை 
கோல் நடுகிலைபிறழினும் பிறழும் . ஆங்கிலேய மன்னர் முறைக்கோல் ஒரு 
சிறிதும் பிறழாது . பிள்ளை வருந்தத் தாய் சகிக்கினும் சகிப்பள் . ஆங்கி 
லேயரோ தங் குடிகள் வருந்த ஒருசிறி துஞ் சகியார் . 

இவ்வாறே ஆங்கிலேய ராஜாங்கத்தால் பிரஜைகள் அதுபவிக்கும் சுக 
ங்கள் அநேகம் அநேகம் முன்னையிலும் பன்மடங்கநேகம் என்க . 

இலங்கைச் சரித்திர சூசனம் 

முற்றுப்பெற்றது . 


வாழி விருத்தம் , 
எட்டுணையு நீதிநெறி வழுவா வண்ணம் 

எச்சமயத் தவர்களுக்கு மேற்கு மாறு 
துட்ட நெறி யறவொழித்துக் கருணை யோடுஞ் 

சுகுணமுறு கல்விபயில் வித்த லாதி 
மட்டறுநற் றருமமுறை பலவுஞ் செய்து 

மகிதலத்திற் பிரஜைகளை யாளுஞ் செல்வச் 
சிட்டர்களா மங்கிலேயர் செக்கொல் வாழி 
தேவனருள் பெற்றெவரும் சிறந்து வாழி . 


விஷய சூசனம் . 


: 0 : 


. 


பூ . ஹ . 


விஷயம் . 


பக்கப் 


7 


2 


8 


. 


22 


21 


12 


, 


9 


543 விஜயன் இலங்கைக்கு வந்தது 

குவேனியை விவாகஞ்செய்தது 
பாண்டியனுடைய கன்னிகையை மணம்புரிந்தது 

குவேனியுடையகதி 
505 விஜயன் இறந்தது 

உபத்தீசன் என்னும் மந்திரி அரசனானது 
504 பந்துவாசன் ( விஜயனுடைய தம்பியகன் ) அரசனானது 
503 அநுரதபுரங் கட்டப்பட்டது 
500 முதன் முதல் இலங்கையிலுண்டான குளம் 
474 பந்துவாசன் இறந்தது 

அபயன் ( பந்துவாசன் மகன் ) அரசனானது 
454 பந்துகாபயன் கலகஞ்செய்யத் தொடங்கியது 
437 பந்துகாபயன் அரசனானது 

அநுரதபுரம் ராஜதானியானது 
367 பந்துகாபயன் இறந்தது 

கணத்தீசன் ( பந்துகாபயன் மகன் ) அரசனானது 
354 முத்தசிவராஜன் அரசனானது 

மகாமேகம் என்னு நந்தனவனம் 
307 தேவப்பிரியன் ( முத்தசிவன் மகன் ) 

( முத்தசிவன் மகன் ) அரசனானதும் 
நூதனவிகழ்ச்சியும் ... 
மகிந்தன் வந்ததும் பௌத்தமதபிரபலியமும் 
சங்கமித்தை வந்தது 
உலகத்தில் ஐதிகமுடைய மரங்களுள் அதி புராதன 

முடைய வெள்ள ரசு நாட்டப்பட்டது 
ஆதிசமாதியாகிய தூபராமயம் கட்டப்பட்டது 
அனலை தன் கொழுந்தனுக்கு நஞ்சிடத் துணிந்தது 


19 


. 


IO 


II 


306 
288 


. 


12 


11 


.. 


2 


உ 


விஷய சூசனம் . 


விஷயம் . 


பக்கம் . 


13 


: 


: 


. 


. 


11 


33 


21 


14 
15 


:: 


- 


. 


288 மாகமம் கட்டப்பட்டது 

சில ஊர்களைக் கடலழித்தது 
266 தேவப்பிரியன் இறந்தது 

உத்தியன் (தேவநம்பிதம்பி ) அரசனானது 
258 மகிந்தன் இறந்தது 
23 ) 

சங்கமித்தை இறந்தது 
256 உத்தியன் இறந்தது 

மகாசிவன் (உத்தியன் தம்பி ) அரசனானது 
246 சூரதீசன் ( மகாசிவன் தம்பி ) அரசனானது .... 
237 தமிழர் சூரதீசனைக்கொன்று அரசரானது ... 
215 அசேலன் தமிழரைக்கொன்று அரசனானது 
205 எல்லாளன் ( எலேலன் ) என்னும் தமிழன் படையெடு 

த்து வந்ததும் அரசனானதும் 

துட்டகைமுனுவுடைய முயற்சி 
16 யுத்தம் 

துட்டகைமுனு அரசனானது .. 
160 மகாலோகபவனம் கட்டப்பட்டது 
137 துட்டகைமுனு இறந்தது 

சயதயித்தீசன் ( ஒட்டகைமுனு தம்பி ) அரசனானது 
II9 துல்லதானகன் (சயதயித்தீசன்மகன் ) அரசனானது 
இலயமினித்தீசன் ( துல்லதானகன் தமையன் ) அரச 

னானது 
I09 கலுனன் ( துல்லதானகன்மகன் ) அரசனானது 
104 வாலகம்பாகு ( கலுனன்சகோதரன் ) அரசனானது 
I03 தமிழர் இரண்டாம் முறை படையெடுத்து வந்த ரசனைத் 

திரத்தியது 
95 வாலகம்பாகு திரிபிடகத்தை முதன்முதன் எட் 

டில் எழுதுவித்தது .... 
88 வாலகம்பாகு தன் அரசை மீட்டது 

யாழ்ப்பாணங் குடியேற்றப்பட்டது 
77 

வாலகம்பாகு இறந்தது ... 
மகாசூலன் ( வால்கம்பாருமகன் ) அரசனான 
63 சோரநாகன் ( பகாருவன்தம்பி ) அரசனானது 


:: 


18 


12 


1 


. 


12 


.. 


19 


: 


| .. 


விடிய சூசனம் . 


. 


விஷயம் . 


பக்கம் 


19 


11 


. 


19 


21 


50 கடத்தீசன் ( மகாருவன்மகன் ) அரசனானது 
47 மனைவியுடைய துன்மார்க்கம் 

அவள் ( அலை ) அரசியானது 
41 மகாலந்தீசன் ( கடத்தீசன்மகன் ) அரசனானது 
rg பத்தியத் தீசன் (மகாலந்தீசன்மகன் ) அரசனானது 
கி . அ . இரு . 
9 இறந்ததும் 52 - ம் வருடம்வரையி லாண்ட அரசர் 

பெயரும் 
52 யதாலக தீசன் ( சந்தமுகுணன் தம்பி ) முடிசூடினது 
60 சுப்பன் என்னுங் கட்டியங்காரன் அரசனான 

குறிகேட்டது 
66 வாகாப்பு அரசனானது 

அவனுடைய வேலைகள் 
II0 வங்கநாசிகன் ( வாகாப்பு மகன் ) அரசனானது 

தமிழர் மூன்றாம் முறை படையெடுத்துவந்தது 

வங்கநாசிகன் மகன் சோழநாட்டில் படையேற்றியது 
II3 கஜபாகு ( வங்ககாசிகன்மகன் ) அரசனானது 
125 கஜபாகு இறந்ததும் , 246 - ம் வரையில் ஆண்ட அரசர் 

பெயரும் 
246 தரும ஸ்ரீசங்காபன் அரசனானது 

அட்டசீலம் என்பதன் விளக்கம் 
அவன் குணாதிசயம் 
248 கோதாபயன் என்னும் மந்திரி அரசனாகியது 

பௌத்தகுருமார் சூட்டுக்கோல் முத்திரைபெற்றது 
261 மேகலதெத்து தீசன் ( கோதாபயன்மகன் ) அரசனானது 
275 மகாசேனன் ( மேகல- தம்பி ) அரசனானது 

பௌத்தாலயங்களையிடித்ததும் மீளக்கட்டியதும் 
280 மின்னேரி என்னும் மகாவாவி கட்டப்பட்டது 

மகாவமிசம் சுலுவமிசம் என்பன 
298 கீர்த்திஸ்ரீமேகவர்ணன் ( மகாசேனன்மதன் ) அரசனானது 

திபுத்தருடைய பல்வெனப்படும் தாலதம் கொண் 

வெரப்பட்டது 


II2 


. 


22 


. 


23 


22 


விஷய சூசனம் . 


கி . அ . . 


விஷயம் . 


பக்கம் . 


..... 


23 


•- 


326 தெத்து தீசன் ( கீர்த்தி - தம்பி ) அரசனானது 
335 புத்ததாசன் ( தெத்து தீசன்மகன் ) அரசனானது 

வைத்திய நூல் 
364 உ - ம் உபத் தீசன் (புத்ததாசன் மகன் ) அரசனான 
406 மகாநாமன் (உபத்தீசன் தம்பி ) அரசனானது 

புத்தகோஷன்வந்து பிடகவியாக்கியானத்தை மொழி 


. 


24 


பெயர்த்தது 


11 


. 


478 


25 


தமிழர் நான்காம்முறை படை 
428 செங்கோட்டன் ( மகாநாமன்மகன் ) அரசனானது 

உ - ம் இலயமினித்தீசன் அரசனானது 
429 மித்தசேனன் அரசனானது 
430 தமிழரசர் 
459 தத்துசேனன் அரசனானது 

காள வாவிக்குளம் 

அவன் கதி ...... 
காசியப்பன் ( கசியபன் ) ( தத்துசேனன் மகன் ) அரசனாகிச் 

சீயகிரிக்குப்போனது 
495 முகலானன் ( காசியப்பன் தம்பி ) போரில் வென்றது 
512 இறந்தது . 

குமரதாசன் ( முகலானன் மகன் ) அரசனானது 
521 காளிதாசப்பண்டிதன் வந்தது 

அரசன் சககமனம் செய்தது 

25 அரசர் முறையே அரசுசெய்தது 
769 ச - ம் அக்கிரபோதி அரசனானது 

பொல்லநாருவை ராஜதானியானது 
775 மிகிந்தன் ( அக்கிரபோதி சுவீகாரபுத்திரன ) அரசனாகியது 

தங்கவிக்கிரகம் 
795 கூ - ம் தபுலு (மிகிந்தன்மகன் ) அரசனாகியது 

வைத்தியசாலையும் மருத்துவகலாசாலையும் 

சட்டப்புத்தகம் 
800 2 - ம் மிகிந்தன் அரசனானது 
804 –-ம் அக்கிரபோதி அரசனானது 
815 ச - ம் தபுலு அரசனானது 


- 


26 


1 , 


- 


13 


... 


12 


T 


விஷய சூசனம் . 


3 . 


. 


விஷயம் . 


பக்கம் . 


26 


27 


11 


1 . 


11 


* 


. 


14 


. 


| 


15 


. 


831 சு - ம் அக்கிரபோதி அரசனானது 

834 - ம் ரூ முதல் 4 கலகத்தால் அரசின்றியிருந்தது 
838 மித்தவேலசேனன் ( அக்கிரபோதி மகன் ) அரசனாகியது ... 

பாண்டியன் படையெடுத்து வந்தது 
போரும் கொள்ளையும் 
மிச்சவேலசேனன் பாண்டியனுடன் சமாதானமாதல் 

விச்சிரவாகிமதம் 
858 --ம் காசியப்பன் ( மித்தவேலசேனன் மகன் ) அரசனாகியது 

பாண்டி நாட்டில் படையேற்றிய 
891 க - ம் உதயன் ( க சியப்பன் தம்பி ) அரசனாகியது 
926 உ - ம் உரயன் (உதயன் மகன் ) அரசனாகியது 
937 –-ம் காசியப்பன் ( உதயன் மருகன் ) அரசனாகிய 
954 9 அரசர் முறையே அரசுசெய்யத் தொடங்கிய 
1023 ச - ம் மிகிந்தன் அரசனாகியது . 

மீண்டும் அநுரதபுரம் தலைநகரானது 

சோழர் படையெடுத்து வந்தது 
ச.ம் மிகிந்தன் சிறைப்பட்டது 
1029 தமிழரசு 
I059 அரசின்றியிருக்கத் தொடங்கியது 

ஊருகுணைநாடு 
I071 விஜயபாகு ஆரசனாகியதி 

வெற்றி 
II26 ஜயபாகு ( விஜயபாகு தம்பி ) அரானாகியது ... 
1127 விக்கிரமவாகுவும் உ - ம் கஜபாகுவும் அரசராகியது 
1153 மகாபராக்கிரமபாகு ( இவன் விஜயபாகுவுடைய கடை 

மகன் போலும் ) அரசனாகியது 
அவனுடைய நல்லரசு 
காம்போஜராட்டிற் படையேற்றியது 
சே ழபாண்டி நாடுகளில் படையேற்றியது 

பராக்கிரமோதியென்னும் கால்வாய் ... 
I186 உ - ம் விஜயபாகு (பராக்கிரமவாகு மருகன் ) அரசனாகியது 
I !87 கீர்த்திசொக்கன் அரசனாகியது 


11 


12 


28 


. 


. 


29 


12 
11 





சு 


விஷய சூரனம் . 


- 


அ.. 


விஷயம் . 


பக்க 


30 


... 


11 


1187 அவனுடைய சிறப்புப்பெயர்கள் 

கற்சிங்கம் 
ப 96 வீரவாகு (கீர்த்தி சொங்கன் மகன் ) அரசனாகியது 
1197 லீலாவதி ( பராக்கிரமவாகுவுடைய கைம்பெண் ) அரசி 


யானது 


11 


. 


. 


. 


. 


* 


31 


1 


சசதாவம் மூவதேவதாவம் என்னும் நூல்கள் 
1200 தமிழருடைய கலகம் 
1214 மாகன் ( தமிழன் ) அரசனாகியது 
1235 ங -ம் விஜயபாகு அரசனாகியது 
1241 தம்பதீனியாநகர் தலைநகராக்கப்பட்டது 

( ந - ம் விஜயபாகு இந்நகரிலிருந் தரசியற்றிய காலமே 

24 என நூலினுட் கூறப்பட்டதெனக்கொ 

ள்க ) 
1266 பண்டிதபராக்கிரமவாகு (ந - ம் விஜயபாகு மகன் ) அரசனா 

கியது .... 
ஸ்ரீவர்த்தனபுரி 
வித்தியாசாலைகள் 
தமிழரை வென்றது 

பூஜாவலி என்னும் நூல் 
1301 ச - ம் விஜயபாகு அரசனாகியது 

மீண்டும் பொல்லநாருவை ராஜதானியாக்கப்பட்டது 
1303 புவனேகவாகு (விஜயபாகு தம்பி ) அரசனாகியது 

இயப்பாகு தலைநகரானது 

பாண்டியர் புத்தருடைய பல்லைக் கொண்டுபோனது 
1314 ச - ம் பராக்கிரமவாகு (விஜயபாகுமகன் ) அரசனாகியது 

புத்தர்பல்லு மீட்கப்பட்டது 
குருநாகலை தலைநகராக்கப்பட்டது 


11 


در 


.. 


* 


* ஆதியில் , குருகுலமன்னராகிய துரியோதனாதியரும் , பஞ்சபாண்டவர்க 

ளும் யுத்தஞ்செய்த குருக்ஷேத்திரத்திலிருந்து வந்த பிரஜைகளால் 
குடிகொள்ளப்பட்டமையால் குருநாகலை என வந்தது . குருவிகலா 
என்பது மருவிக் குருநாகலையென்றாயிற்று . குரு - குருக்ஷேத்திரத் 
தார் ( வாசஞ்செய்கின்ற ) , கலா - மலை . நி - உபசர்க்கம் போலும் . 
அஸ்திசைல புரியென்றும் அதற்குப் பெயர் . அஸ்தி - யானை , சைலம் - 


மலை . 


விஷய சூசனம் . 


அ . ( வ . 


விஷயம் . 


பக்கம் . 


31 


- 


32 


. 


து 


| 


1319 உ - ம் புவனேகவாகு முதல் நால்வர் முறையே அரசரானது 

( அவர் பெயர் , உ - ம்பண்டித பராக்கிரமவாகு , ந - ம் புவ 

னேகவாகு , ரு - ம் விஜயபாகு ) 
1317 ச - ம் புவனேகவாகு அரசனாகியது 

கம்பளை ராஜதானியாகியது 
1361 G- ம் பராக்கிரமவாகு அரசனாகியது 
1371 கூ - ம் விக்கிரமவாகு ( பரா - தாயாதி ) அரசனாகியதும் 

ஜயவர்த்தன புரியும் .... 
புரியச்சக்கிரவர்த்தி படையெடுத்துவந்து வென்றது 
ஆரியச்சக்கிரவர்த்தி தோற்றது 

செங்கடகநகரி 
1378 –-ம் புவனேகவாகு அரசனாகிய 
1398 சு - ம் விஜயபாகு அரசனாகியது 
1410 சீனர்வந்ததும் அரசன் அவர்களுக்குச் சதி செய்யத்து 

ணிந்ததும் 
சீனர் மீண்டும் ஒருமுறைவந்து அரசனைச்சிறைப்ப 

டுத்திச் சினத்துக்குக் கொண்டுபோனது 
அரசன் மீணடது 
சு -ம் பராக்கிரமவாகு அரசனாகியது 

ஜயவர்த்தனபுரி ( கோட்டைக்காடு ) ராஜதானியானது 

சீனருக்குத் திறை செலுத்தியது 
1462 உ - ம் ஜயபாகு அரசனாகியது 
1464 சு -ம் புவனேகவாகு அரசனாகியது 
1471 எ - ம் பராக்கிரமவாகு அரசனாகியது. 
1485 வீரபராக்கிரமவாகு அரசனாகியது 
1505 தருமபராக்கிரமவாகு (வீரபராக்கிரமவாகு மகன் ) அரச 

னாகியது 
யாழ்ப்பாணச் சரித்திரம் 

பறங்கிக்காரர் வந்த விபரம் 
லோறன்சோ கொழும்புக்குவந்தது 

துறைகாவலர் கடிதம் 
தருமபராக்கிரமவாகு யோசித்தல் 
அரசனுடைய ஒற்றன் கொழும்புக்குப்போனது 


:: 


11 


33 


22 


12 


. 


17 


. 


::::: 


35 
37 


38 


13 






விஷ சூசனம் . 


விஷயம் . 


பக்கம் . 


38 


1 


. 


: 


1 


1 , 


. 


400 


. 


. 


1905 பறங்கிகள் அரசனிடம் தூதனுப்பியது 

பறங்கிகள் மீண்டது 
1918 பறக்கிகள் கோட்டை கட்டுதற்கு ஆயத்தமாய் மீண்டது 

துலுக்கர் அரசனைப் போர் செய்யத் தூண்டியது 
தருமபராக்கிரமவாகு திறைகொடுத்தல் 

களிமண்கோட்டை 
1520 

களிமண்ளேட்டையை இடித்துக் கல்லினாற்கட்டியது 
1527 தருமபராக்கிரமவாகு இறந்தது 
எ - ம் விஜயபாகு சகலராஜனால் முடி சூட்டப்பட்டது 

39 
பறங்கிக்காரருடைய நடக்கை.... 
1528 எ - ம் விஜயபாகு கொழும்புக்கோட்டையை வளைந்தது 

விஜயபாகு பறங்கிகளுக்குத்தோற்றோடியது 
1534 விஜயபாகு தன் மக்களால் கொலையுண்டது 
எ - ம் புவனேகவாகு அரசனாகியது 

41 
மாயாதுன்னை தோற்றோடியது 
புவனேகவாகு தன்பெளத்திரனைப்போலும் ஓருரு 

வை அமைப்பித்துப் போர்த்துக்காலாகனுக்க 

னுப்பி முடி சூட்டுவித்தது 
1541 போர்த்துக்காலரசன் முடிசூட்டியது 
மாயாதுன்னை பண்டாரனைத் துணைக்கொண்டு போர்தொ 

டுத்துத் தோற்றது .. 
I542 புவனேகவாகு கழனியாற்றில்மாண்டது 
தொன்ஜுவான் தரும்பாவன் பறக்கிகளால் கொழும்பில் 

முடி சூட்டப்பட்டது ... 
அவனுடன் அநேகர் கிறிஸ்தவரானது 
1544 மன்னாரிலே சவேரியாரது முயற்சியால் அநேகர் கிறி 
ஸ்தவரானது 

42 
யாழ்ப்பாணத்தரசன் * 600 கிறிஸ்தவர்களைக் கழுவேற் 

றியது ... 
இக்கிறிஸ்தவர்களை அரசன் நோக்கி , " நீங்கள் மீளவும் சைவசமயிகளாவி 
ரேல் உம்முயிர் இருக்கப்படும் " என்று கூறியபோது , அவர்கள் நாங் 
கள் சைவசமயிகளாவதிலும் உயிர் விடுவதே உத்தமம் என்று உத்தர 
க்கூறித் திப்பத்தியுடன் கழுவிலேறினார்களாம் . 


1 , 


விஷய சூரனம் . 


சு 


விஷயம் . 


பக்கம் . 


அவ்வரசனுடையமகன் கிறிஸ்தவனாகியதும் கொ 

லையுண்டதும் 

அரசன் தானே கிறிஸ்தவனாகியது 
1552 கண்டி நாட்டில் மாயாதுன்னை அரசனாகியது 
1563 மாயாதுன்னை கோட்டைக்காட்டைவளைந்தது 

கோட்டைக்குள் அகப்பட்ட பறக்கிகள் போசனப்பொ 

ரூளின்மையால் மனுஷருடலைப் புசித்தது 
பறக்கிகள் கோட்டைக்காட்டை மாயாதுன்னைக்குக் 

கையளித்துவிட்டது 
தருமபாலன் தனது ராஜமாபுரமாகிய கோட்டைக்காட்டி 

னின்றும் அகன்று கொழும்புக்கேகியது 


43 


F இப்பால் காலவரையறை கிரமமாகக் கூறப்பட்டுக் கிடத்தலின் அட் 

டவணைவேண்டா, அட்டவணை வரையப்புகின் விரியுமென் றஞ்சி 
விடுகின்றாம் . 


